4 


31 


பரமபதி துணை . 
அகஸ்தியர் திருவாய் மலர்ந்தருளிய 
பன்னிருகாண்ட 
வைத்தியம் 200 . 

| 3136 
மதுரை யானைக்கல் தெரு 

வித்வான் 
குழந்தை வேலுப் பிள்ளை யவர்கள் 

பட்டுப்பிரதியின படி 
மதுரை , பிராட்டிபத்துக் கிராமம் 
நடராஜ 

பிள்ளை யவர்கள் 
சரிபார்த்து 


AA 


வீ 
. 


மதுரை புதுமண்டபம் புஸ்தகஷாப் , 

இ . ரா . ம . 


குருசாமிக் கோனார் 


அவர்களாற்றமது 


வடக்கு மாசிவ தி 
ஸ்ரீ , இராமச்சந்திரவிலாச் அச்சியந்திர 
சாலையிற் பதிப்பிச்சுப் பெற்றது . 
ரிஜிஸ்டர் காப்பிரைட் . 

1927 
இதன் விசு ) 

அ 


TH 


T 


பரமபதி துணை . 
அகஸ்தியர் திருவாய் மலர்ந்தருளிய 

பன்னிருகாண்ட 
வைத்தியம் 200 . 

முதலாவது வைத்திய காண்டம் - 16 
ஆடினதோர் மூல கணபதியைப் போற்றி 

ஆதியென்ற சொற் சூஸ்திரம் பதினாறாக 
பாடினேன் பூரணம் பன்னிரு நூறுக்கு 

பரியான சூஸ்திரமாய் ரத்தினம்போல் 
தேடியே பன்னிரண்டு காண்டங் காண்டம் 

சீராகப்பாடியதோ ரின்னூலப்பா 
நாடியே யுலகோர்க்காய்ச் சொன்ன வாக்யம் 

நன்றான மூலகணபதி காப்பாமே 
மூலமுத லடிமுடியும் நடுவரைவு மப்பா 

முத்தாக உகந்ததொரு சாயுட்சந்தான் 
மூல முதலென்றது தான் மால் தேவியாகும் 

முடியுமுத லடிமுடியும் துருசு வீரம் 
ஞாலமுதல் நடுவணையுங் கெவுரி லிங்கம் 

நலமான சாயுச்யம் வெள்ளையாகும் 
பாலமுதம் வேதைதனை அய்யா அய்யா 
பார்த்தறிந்து கைபாக மாகச் செய்யே 

( அ 
செய்யப்பா ஏகமூலிகையை முன்னே 

செயமாகச் செய்து கொண்டு துருசிற்போடு 
வையப்பா துருசடனே வீரஞ்சேரு 

வகையாக கரிசாலைச் சாற்றிற் போடு 
மெய்யப்பா குகைதனிலே சூதம் விட்டு 

வேண்டியே குரு போடு மணி போலாடும் 
செய்யப்பா இதன் லிபாம் நூற்றுக்குள்ளே 

திறமாகச் சொல்லி விட்டேன் தெரிந்துபாரே அ 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


( 4 ) 


பா மால்தேவி களங்கு தன்னைப் 

பாடிவிட்டேன் வைத்தியம் ஐம்பத்துக்குள்ளே 
சாரும் களங்குதனை வெள்ளி செம்பில் 

கட்டாகக் கொடுத்திடவே கடைக்கியேறும் 
விருடனே சொல்லுகிறேன் நூற்றுக்குள்ளே 

விபரமாய்ச் சொல்லிவிட்டேன் முன் பின்னாக 
சாரே நீசாரணை தான் துருசு வீரம் 

சார்வாக மால்தேவி களங்குமாச்சே 
ஆச்சென்று சொல்லாதே யின்னுங்கேளு 

அடைவான கெவுரி லிங்கம் கருவங்கந்தான் 
பாச்சென்ற நூற்றுக்குள் விபரமாகப் 

பாடிவிட்டேன் சுத்திமுதல் கட்டுஞ்சொன்னேன் 
தோச்சென்ற செயநீரு சுருக்காய்ச் சொன்னேன் 

சுகமாக உட்கருவின் போக்குஞ் சொன்னேன் 
காட்சென்று பாராதே குருமுடித்துப்பாரு 

நன்றான குருவறிந்து நான் சொன்னேனே 


( 5 ) 


( 6 ) 


சொன்ன தொரு கேசரியின் சூஸ்திரந்தான் 

சொல்லி விட்டேன் நூற்றுக்குள் நன்றாய்ப்பாரு 
வன்னமுள்ள வீரமுடன் வெள்ளை சேர்த்து 

வாகாகக் களங்கமதாய்ச் செய்து கொண்டு 
பன்னமுள்ள களங்குதனைச் செப்பி விட்டால் 

பாங்காகு மது வயது இருபத்தைந்தாம் 
சொன்னதுவும் பொய்யல்ல மெய்தானப்பா 

சூஸ்திரத்தின் படி செய்தால் மெய்யதாமே 
மெய்பதாய்க் கைபாகஞ் செய்பாகங்கள் 

விடாமலே செய்தவர்க்கு மெய்யதாகும் 
பொய்யதாங் கைபாகஞ் செய்பாதங்கள் 

போக்கிவிட்ட பேய்களுக்குப் பொய்யதாகும் 
மெய்யதாம் கைபாக செய் பாகங்கள் 

வியாமது சொல்லுகிறே னுகந்துகேளு 
அதபதாம் நித்தியகர்ம முடிந்துதானால் 

களாபில்லை வேணதயது கைக்குள்ளாமே 


( 7 ) 


அகதியர் பன்னிருகாண்ட வைத்தியம் ! 


( 
8 
) 


ஆமப்பா கரரியாச மங்சன் நியாசம் 

அடைவாகச் சித்தாந்த பீஜங்கொண்டு 
வேமப்பா செய்துவர உதவியாகும் 

வேறொன்றைச் செய்தாக்கா லுறுதி யில்லை 
நாமப்பா வெட்ட வெளியாகச் சொன்னேன் 

நலமான சூஸ்திரமது அஞ்சிற்றானும் 
காமப்பா வாசைகொண்டால் வாதம்போச்சு 

கட்டாக பிஜமது அஞ்சில் காணே 
அஞ்சிலேதான் கைபாகக் குருவுஞ் சொன்னேன் 

ஆறிலுந்தான் முடிவாகப் பாடிப் போட்டேன் 
நெஞ்சிலே படும்படியாய்க் குருமுடிப்பு 

கேராக நூற்றிலே விபாஞ் சொன்னேன் 
விஞ்சிலே தலைக்குருவா மேகமூலி 

றான வயித்தியமைம் பதிலே சொன்னேன் 
நஞ்சு கொண்டு செத்தவன் போல் சாக்கெல்லாஞ்சாம் 
நாதாக்களுக் குரைத்த குருவிதாமே 

( 9 ) 
குருவாக முதற்குருவை வழிகாய்ச்செய்து 

கொடுத்து வந்த பேர்களுக்கு வேதை காணும் 
மருவியே போகத்தி லிருந்த பேர்க்கு 

வழிதுறைக ளறியர்கள் மடையரப்பா 
கருவாக நவச்சாரக் கரியுப்புத்தான் 

கட்டாக நூற்றிலேதான் கருவைச் சொன்னேன் 
அறிவாகச் செய்தவற்கு குருவேயாகும் 

ஐம்பதிலே முப்பூவை முடிக்கச் சொன்னேன் 
சொன்ன தொரு ஐங்கோலத் தைலஞ் சொன்னேன் 

சுகமாக அறிந்தவர்க்கு முப்பூவாகும் 
முள்ள வாதமாம் வேதைகாணும் 

மாத்தாகும் பசும்பொன்னா மேனியெல்லாம் 
கன்னமுடன் கனக மிகுஞ் செல்வமாகும் 

காசினியில் நீயு மொரு சித்தனாவாய் 
னயமா யின்னூலைக் கொடாதே நீதான் 
நானென்ற செருவம் வைத்தால் மாசில் வீழ்வாய் ( 11 ) 


( 
10 
) 


( 13 ) 


( 13 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 
விழுகாதே யொருவருக்கும் நூல்கொடாதே 

வேதாந்த ஞானியென்றா லிவாயப்பா 
பழுவாகு மிந்த நூல் துறை காண்பிக்கும் 

பாடினேன் பதினாறாய்ச் சுருக்கிக் கொண்டு 
நழுவாதே யிந்த நூல் விட்டிடாதே 

நன்றான குருமுடிப்புச்சுண்ணம் நூறு 
எளிதாக வயித்திய மைம்பதுக்குந் தானே 

இந்த நூல் கருக்குருவாய்ப் பாடினேனே 
பாடினேன் ஐம்பதிலே முதற்குருவையப்பா 

பகர்ந்திட்டேன் கருமறைப்பில்லாமற் சொல்லி 
ஆடினேன் கர்வத்தால் குருசூட்சத்தை 

அடிமுடியும் , நடுவரையி லமர்ந்திட்டேனான் 
தேடினேன் ஏகமூலிகையைக் காணச் 

செப்பினா ளாத்தாளும் தெளிந்து கொண்டு 
நாடினேன் பொதிகை மகாமேரிற் சென்றேன் 
நாதர்க்கள் கடாட்சத்தால் தேடினேனே 

ஏகமூலிசை . 
தேடினேன் ஏகமூலிகையின் திட்டம் 

திறமான பூச்சுண்ணம் அஞ்சதாகும் 
தேடினேன் பாஷாணம் பதினொன் றுந் தான் 

திடமான பூக்கண்ட யிடைக்குச் சேர்த்து 
ஆடியே வில்லை தட்டிக் காயப்போடு 

அதன்பின்பு மணலிலிட்டு பெரிசாமந்தான் 
னேன் செந்தூரங் குப்பிக்கேற்றிச் 

சுருக்காகும் ஐம்பதிலே வகையைக் காணே 
காணப்பா ஐம்பதிலே அடிமுடியின் விபரம் 

கட்டாக நடுவரையும் நூற்றுக் குள்ளே 
பூணப்பா தைலங்கள் மூலிச்சாறு 

புகழாகச் சுருக்கிடவே யெல்லாந்தேரும் 
தோணப்பா செந்தூரங் குன்றி கூட்டிச் 

சுருக்கிடவே சரக்கெல்லா மணிபோலாடும் 
கானப்பா அம்பு போல் வேதைபாயும் 

நன்றாகக் குருமுடிப்பு நூற்றிற்காணே 


( 
14 
) 


( 15 ) 


அகல்பதியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


7 


காணேதான் குருமுடிப்பு நூற்றிற் சொன்னேன் 

கருவதுதான் ஐம்பதிலே திறந்தேனப்பர் 
பூணேதானிந்த நூல் துறை காண்பிக்கும் 

பூட்டியதோர் பூட்டெல்லாமஞ்சிற் கா ம் 
தோணவே கருக்குருவும் வழி துறையுமாகும் 

தொடுத்திட்ட செகவேதை வழியேபாரு 
பேணவே பதினாறு யிதுவேயாகுக் 

பெலமான முதற்காண்டம் பதினாறு முற்றே 


( 
16 
) 


முதற்காண டம் 


முற்றிற் 


ற்று 


இந்த முதற்காண்டத்தில் வைத்தியத்திற்குக் குருவும் , கரூர் 
துகள் செய்யு முறைகளும் சொல்லி யிருக்கிறது . இனி இரன் 
டாவது காண்டமும் அதன் கருக்குருவுஞ் சொல்லுவது காண்க . 


பரமபதி துணை . 
அகஸ்தியர் பன்னிருகாண்ட 
வைத்தியம் . 

ரண்டாவது வாதகாண்டம் 16 
முத்திபெற்றவைத்தியற்கு மோட்சசெய்தும் 

மூலமென்ற ரசவாத மிரண்டாங்காண்டம் 
சத்தியமாய்ச் சொல்லச் சுந்தாமே கேளு 

தாரணியிற் கொன்ஞர்கள் முதற்சாதி யென்று 
சித்தர்கட்கு கிட்டுமடா மற்றோர்க்கில்லை 

செகப்பி யென்ற சாதியெல்லா மாகுமாகும் 
குத்தமில்லை உவற்படாச்சனிகை தன்னை 

குணமான முதற்சாதி யென்னலாமே 


( 
1 
) 


( 2 ) 


என்னலாமது கிடைத்தால் மெத்தகன்று 

இயல்பாகச் சிசுவாரினி நன்று நன் 
வன்ன முள்ள ஜாதி பதினெட்டு தன்னில் 

வகைபிரிவு செய்யாமல் நீதம்வாங்கி 
திண்ணமுடன் பீங்கானில் சூடன் சேர்த்து 

தீரமுடன் செய்குவாய் செயநீராகும் 
உண்ணலாஞ் செயநீரில் துருசு தன்னை 

ன் துவைத்து ரவிதனிலே வைத்திடாயே 
வைத்தவுடன் சுண்ணாம்பாய் நீறிப்போகும் 

மைந்தனே கொடிய சுண்ண வகையைக்கேளு 
சித்தாள் ரூபியப்பா துருகச்சுண்ணம் 

தேனான மனோன்மணியாள் சுரோணிதந்தான் 
வித்தையிலே ரசவித்தை பிதுதானப்பா 

வெகுகோடி சித்தரெல்லா மறைத்து வைத்தார் 
கொத்தோடே ப்பத்தைர் கொல்லவென்றால் 

குலமான களஞ்சிக்கு பஞ்சாடி நாக்கே 


} 


( 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


தாக்கிடவே ரசஞ்செத்துச் சிவமணியு மாச்சு 

தனியானரச மணியைக் களஞ்சி செம்பில் 
தாக்கிடவே வயதேழு கன்னியானாள் 

தனிவெள்ளி யீயத்தில் பத்துக் கொன்று 
தாக்கிடவே சததை நீ பூசைபண்ணி 

தாயுடைய செயநீசி லரை த துப்பூசி 
தாக்கிடவே காடை யொரு புடத்தில் போட 

தளதளெனச செந்தூர முருக்கம் பூவே 


( 4 ) 


பூவான செந்தூரம நவலோகத்தில் 

பூட்டியே செந்தூரம் வயதிரெட்டாம் 
பூவானதென்றாலு மிதுதானப்பா 

பொறநொடியாள் பூவாகும் முப்புவாகும் 
பூவென்றால் பூஜா அறிந்தோமென்று 

பொன்னான சரக்கெலலாஞ சுட்டுக்கெட்டார் 
பூவான சுரோணிதமுஞ் செய நீரென்று 

பூமியி லே அறியாமற போனார்தானே 


( 
5 
) 


. 


( 6 ) 


போனாரே சித்தரெல்லாம் பூவையுண்டு 

பூண்டிரூ.6 த பிர்மலபி கிடைத்துக்கொண்டு 
ணாத 
த சிவன பாதங் கண்டு கொண்டு 

கற்பமிது கண்டவர்கள் உண்டுதே 
கேற்க சரீரததைப் பிலகதுக் கொண்டார் 

குருவென் ” பரைநாதந்தனனாலப்பா 
வீணல்லோ மற்றதெல்லாஞ் சாஸ்திரம் பார்த்து 

வெரும்பிலுக்காய்ப் பேசியவர் மாய்ந்தாராதானே 
னெனற கருவங்கஞ சுத்திபண்ணி 

தனியென்ற களஞ்சிக்கு மஞ்சாடி சுண்ணம் 
தேனென்ற மனோன்மணியாள் கெந்திதனனை 

திறமாகச்சேர்த்தரை பொறகையான்சாற்றால் 
மேனென்றே வொருசாம மரைத்து நீயும் 

விலலை கட்டிக் காயவைத்துத் தங்கள் கூட்டி 
வேனென்ற காடையொரு புடத்தைப் போடு 

வெந்து சிவசெந்தூர மாகும்பாரே 
2 


( 7 ) 


10 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


( 8 ) 


பாரப்பா செந்தூரஞ் செம்பிலிய 

பத்தரையும் தப்பாது இன்னங்கேளு 
கா ரப்பா நாகத்தைச் சுத்திபணணி 

கைமுறையாய்க களஞசிக்கு மஞ்சாடிசுண்ணம் 
சீரப்பா நாகமிடை தங்கங்கூட்டிச 

சேர்த்து நீ கொதி தனைச்சரியாய்த்தாக்கு 
வாரப்பா பொற்றலையின் சாற்றலாட்டி 

வகையாறு சாமமது ஆட்டிவாங்கே 
வாங்கியேவில்லை தட்டிக் காயவைத்து 

வளர்கோழிப்புடமிடச் செந்தூரமாகும் 
தாங்கியே செம்பிலிட வயதுபத்தாம் 

தனித்தனியோவலோகம் வயதோமெத்த 
ஏங்காமல்விராலியிலை பறித்து வந்து 

இடிக்கையிலேசண்ணமது மஞ்சாடியிட்டு 
ஓங்கியேயிடித்துச் சார்பிழிந்து கொண்டு 

உத்தமனேலிங்கத்திற் சுருக்குத தாக்கே . 
சுருக்கான லிங்கமது மெழுகுமாகும் 

சுத்திசெய்த நவலோக பாஷாண மெல்லாம் 
இருக்கான மெழுகாகும் வேதை கோடி 

இயல்பாய்ப் பாஷாண செந்தூரமாகும் 
தருக்கான வீரமது மெழுகுமாகும் 

தாளகமுஞ் செந்தூரந் தானேயாகும் 
மறைக்கவில்லை யிந்தவிததை யப்பா அப்பா 

வகையாக இதன் பெருமை இன்னங்கேளே 


( 9 ) 


( 
10 
) 


நன் 


ன்னந்தான் பொற்றலையின் கையான் சாற்றில் 

இணங்கிவருஞ் சுண்ணமது களஞ்சிதாக்கி 
நன்னயமாய்ப் பிழிந்து வைத்து இருப்புச்சட்டி 

நான சூத மொருபலத்தைக் கொட்டி 
மின்னயமா யடுப்பேற்றித தீயைமூட்டி 

விளக்குப்போ லெரியிட்டுச் சுருக்குத்தாக்கு 
சொன்ன தொருசூதமது கட்டிப்போகும் 

துடியுள்ள சரணையும் நன்றாய்த்திரே 


( 1 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட . வைத்தியம் . 


1 / 


( 13 ) 


( 13 ) 


தீரப்பா கெவுன மணி யிதுதான் வித்தை 

தேசமெல்லாஞ சுற்றிவரக கெவுனமோடும் 
காரப்பா வெள்ளீயம நீரைவாங்கும் 

கணங்கோடி மணிவசியங் கோடாகோடி 
பாரப்பா வெடிகுண்டு குதது வெட்டு 

பரிவாக விலக்கிவிடு மணியினாலே 
ரப்பா சிவமாலை யிதுதான மெத்த 

ஆச்சரிய மணிவிததை யினனஞ் சொல்வேன் 
சொல்லுவேன் துத்தியிலை பறித திடித்துச் 

சுண்ணம்விட்டுச் சார்பிழிந்து கரியுப்பிட்டு 
செல்வமுடன் மூன றுநா ளரைத்து வாங்கி 

சீராக வில்லை தட்டிக் காய்வைத்து 
வல்லபமாய் முழிப்புடத்திற் சுண்ணமாகும் 

வயிரவனைப் பூஜைபண்ணிச் செம்பிலிய 
நல்லவனே வயதாறு வாலைபிள்ளை . 

நன்றான வாயுவெல்லா மற்றுப்போமே . 
வாயுவெல்லா மற்றுதடா அரைபொடியிற் சுண்ணம் 

மஞ்சாடி களஞ்சிக்குக் கொதியாறாம் 
காயான முருக்கமபூ களஞ்சி கூட்டிக் 

காரமிட்டு உருக்கிடவே களங்கமாகும் 
ஆயாசமில்லையடா போகநாதன் 

அறிந்து தான் கரோணிதததிற் செய்தாரப்பா 
நாயன்மா ரிதையறிந்தார் முனபினனாக ; 

நானறிந்து வாதத்தின் முறைசொன்னேனே 
சொன்னதொரு வெள்ளை நீர்முள்ளிச்சாற்றிற் 

சுண்ணமது கால் களஞ்சி யிட்டு வாங்கி 
பின்னமில்லா வெள்ளீயம் உருக்கிச்சாய்த்துப் 

பிசகாமல் சுருக்கிடவே வெள்ளியாகும் 
உண்ணானை முள்ளியது சுருக்குமெத்த 

உத்தமனே தைவேளை சிவந்தவேளை 
பெண்ணார் தம் ஊமத்தம் ரெண்டு சாற்றில 

பேர்சுண்ணமிட ரசமு மணியுமாமே 


(14) 


( 15 ) 


12 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


மணியான ரசவித்தை சுருக்குமெத்த 
வண்டருக்கும் கசடருக்கு 

மியம்பவேண்டாம் 
கெணியான கோவை நூற்றிருபத தைந்தில் 

கீர்த்திபெற வைத்தியங்கள் சொல்லிவிட்டேன் 
அணிவார்கள் சிவசத்தி பூஜை தன்னை 

அன்புடையோர் செய்வார்கள் பெரியோராவார் 
துணிகரமாய்ச் செய்தோனே சித்தன் சித்தன் 

சூஸ்திரந்தான் ரசவாத கரண்டமுற்றே 


( 16 ) 


இரண்டாவது 

காண்டம் 


முற்றிற்று . 


இந்த இரண்டாங் காண்டத்தில் வாதாங்க முறைகளைச் 
சொல்லப் பெற்றது . இனி , மூன்றாவது காண்டத்திற் சுண்ணமுறை 
கள் சொல்வதுசாகை, 


பரமபரி துணை . 
அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் 
மூன்றாவது சுண்ணக் காண்டம் - 16 


ஆதியந்தம் நடுவான சோதிபாதம் 

அனுதினமும் நெஞ்சில்வைத்துத்துதித்துப் போற்றி 
சோதிமய மானதொரு துரியம்பார்தது த 

துரியமதிலாடுகின்ற சிவனே போற்றி 
நீதியாய் நின்ற தொரு மாலே போற்றி 

நேரான அண்டபிண்டத் தருளே போற்றி 
சோதியாம் விந்துவிலே துலங்கும் நாதம் 

துரியவெளியடி யெனவே தொழுதிட்டேனே 


( 
I 
) 


தொழுதிட்ட பதிகேளு சொல்வேன பபா 

துரியாதீதங் கடந்து துரியம் பாரு 
வழுதிட்ட பொன்னிறமாய்க காணுங் காணும் 

வடிவான மாரனங்கே நிர்த்தமாகும் 
முழுதிட்ட மூலத்தின் மேலேயப்பா 

முதிர்ந்து நின்ற குசவனுட வீட்டைப்பாரு 
அழுதிட்டாலாவ தென்ன மாடே சொல்லு 

அப்பதியை யறிந்து நிற்கக் கருவைக்கேளே 


( 
2 
) 


கருவேது உருவேது வென்பார் மாந்தர் 

கண்டுபதி தெரிசிக்காக் கசடனாகும் 
உருவேது வென்றாக்கால் உபயநாதம் 

உன்னுடம்பி லுற்றுப்பார் வேறேயுண்டோ 
தருவேது இதைவிட்டால் பொருள் தானேது 

தாரணியில் ஞான முதல்யோகமேது 
உருவேது சம்சார உ.ருவதாகும் 

உற்றுப்பார் பிறவிபிணி யொழிந்து பேர்மே 


( 3 ) 


14 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


. 


( 
5 
) 


போமப்பா யிப்பதியின் கூறுகண்டு 

போக்கோடே திறமறிந்து வசிவுவாங்கு 
நாமப்பா இதுவாலே வகுத்ததாகும் 

நலமாக வகுத்துவைத்தோன் குசவனாகும் 
ஆமப்பா குரு 

விரண்டு மிதுவேயாதி 
அன்பான மனக்கோல மிருநூறும்பாரு 
வேமப்பா வேகாத தலையுமாதி 
விளங்கிநின்ற சாகாத காலுமாமே 

( 4 ) 
சாகாத காலதுவே அருகோணந்தான் 

தனில்வேகாத் தலைய துவே மூலமாகும் 
போகாத புனலதுவே பரவெளியதாகும் 

போக்கோடே சொல்லிவிட்டேன் சுண்ணம் நூற்றில் 
ஏகாத பிரமகற்பங் கல்லுச் சுண்ணம் 

இதுவுடைய கூறின்றி வேறொன்றில்லை 
வேகாமல் வெந்து நின்ற சவுக்காரந்தான் 

விளங்கியதோர் மாலாகும் விந்து பாரே 
விந்துநின்ற நிலைகண்டு நாதங்கண்டு 

வெளிகாணப் பிர்மமென்ற கல்லைக்கண்டு 
விந்து நின்ற நிலையது தான் பேயாகேளு 

வெருவாயை மெல்வதுபோற் சுடாதே நீதான் 
வந்தவிதம் போனவிதம் ரெண்டுங் கண்டால் 

மகத்தான சுண்ணக்கல் வெளியதாகும் 
வெந்து நின்ற சவுக்காரக் கட்டியோடே 

மேவியே அருகிருக்கும் வெள்ளைக்கல்லே ( 6 ) 
கல்லென்ற சுண்ணக்கல் காரமெத்தக் 

கடுவெள்ளையாய்ப் பார்த்து வாங்கிவந்து 
சொல்லென்ற ரவியினுப்புச் சுண்ணம்நீரு 

சுகமான அமுரிபடி யெட்டுள் போட்டு 
மல்லென்று கரைத்து அதைத் தெளியவைத்து 

மகத்தான தெளிவிருத்துப் பாண்டத்திட்டு 
நில்லென்ற கல்லுப்பைப் பாண்டத்திட்டு 
நேராக எரித்திடுவாய் சாமம்நாலே 

( 7 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


15 . 


( 8 ) 


( 9 ) 


நாலான சாமந்தா னெரித்தெடுத்து 

நலமாக ரவியிலிட்டுக் காய்ந்த பின்பு 
சேலானநாத வுப்பு அதனிற்பாதி 

செப்பரிய செயவீரம் நாலுக்கொன்று 
மாலான நடுவென்ற சீனக்காரம் 

மாட்டதிலே யெட்டிலொன்று மாட்டிக்கொண்டு 
மேலான குளிக்கல்லில் போட்டுக்கொண்டு 

விரவியே வெண்கருவாற் சா மமாட்டே 
சாமந்தா னரைத்தபின்பு வில்லை தட்டிச் 

சாதகமாய் ரவியிலிட்டுக் காய்ந்தபின்பு 
ஏமந்தா னாச்சுதப்பா யிந்தவில்லை 

எடுத்ததொரு ஓட்டிலிந்த வில்லைவைத்து 
ஓமந்தா நூறெருவிற் புடத்தைப்போடு 

உத்தமனே புடமாறி யெடுத்துக்கொண்டு 
வாமந்தான் வெடியுப்பு நீரினாலே 

மாட்டியே நீயரைத்து வில்லை செய்யே 
வில்லை செய்து சீலைமண்ணுஞ் சுற்றிக் கொண்டு 

வேண்டியதோ ரைம்ப தெருக்குள்ளேபோடு 
தொல்லையிலே விழுகாதே தொழிலைப்பாரு 

சூடாறி யெடுத்து மே கல்வத்திட்டு 
எல்லையிலே பூநீருநவச்சாரந்தான் 

ஏற்றியரை நால்சாம மெடுத்துப் பின்பு 
வல்லையிலே பனிமுகத்தில் நீருமுண்டாம் 

மாட்டியரை கல்லுப்பு மாண்டவாறே 
மாறாக எடுத்ததனை வில்லை செய்து 

மைந்தனே குக்குடததிற் புடமே போடு 
பேறாக ஆறவிட்டு எடுத்துக்கொண்டு 

பேசாதே பூநீரைவிட்டு ஆட்டு 
நேறாகச் சாம மட்டு மாட்டித்தீரு 

நிலைத்ததொரு வில்லையைத்தான் ரவியிற்போடு 
கூறாக ஓட்டில் வைத்துப் பூநீர்ச்சீலை 

கொளுகியே ஐம்பதெருக் குள்ள போடே 


( 10 ) 


( 11 ) 


16 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


( tay 


( 13 ) 


போட்டுவைக்கச் சுண்ணமதாய் நீறிப்போச்சு 

புகழாக எடுத்ததனைக் கல்வத்திட்டு 
ஆட்டிடவே கடுங்கார நீரைவிட்டு 

அப்பனே ஆட்டியெடு சாமமொன்று 
நீட்டவே அஞசுசுண்ணக் குகையில் வைத்து 

நேராகப் பூநீராற் சீலை செய்து 
மூட்டவே ரவிக்குள்ளே காயவிட்டு 

முசியாம லோட்டில் வைத்து ஊதிப்போடே 
போட்டி- வே சுண்ணமென்ற வழலையாச்சு 

பொற்பிறவி யுண்டாச்சு பொருளுமாச்சு 
நீட்டிடவே அண்டாண்டம் நீறிப்போச்சு 

நிலையாத வா தமப்பா நிலைக்கலாச்சு 
காட்டிடவே சனிகையுட நாதத்தாலே 

கல்லுப்புச் சுண்ணமதாய்க் கருவுமாச்சு 
கூட்டயிதன் துறையறிந்து செய்திட்டாக்கால் 

குறையாத வாதவித்தை வேதைதானே 
பானென்ற கற்சுண்ணம் பலந்தான் ரெண்டு 

பதன்மையுள்ள செயசாரம் பலந்தான் ரெண்டு 
ஊனென்ற பூரமொன்று கூட்டிக்கொண்டு 

உத்தமனே கலவததி விட்டுஆட்டில் 
வேனென்றே யிளகியது குழம்பாய் நிற்கும் 

மெதுவான பீங்கானி லிட்டுக்கொண்டு 
வானென்ற பனிமுகத்திலிருக்கத் தண்ணீர் 

மைந்தனே வீரமதிற் காசு போட்டே 
போட்ட பின்பு செயநீர் தான் வழலையப்பா 

புதுமையுள்ள கல்லுப்பை நீராலாட்டி 
நாட்டுடைய வில்லை தட்டி ரவியிற்காய்ந்து 

நல்லதொரு அஞ்சுசுண்ணக் குகையிலூது 
மூட்டுடைய சுண்ணாம்பாம வீரங்கூட்டி 

முக்கியமுள்ள வாய் நீரால் மத்தித்தேதான் 
தாட்டிகமாய்ச் சூடனுக்கு அங்கிபூட்டித 

தடையறவே மூன்றுநாள் காயவைத்துக் 
கூட்டியே அஞ்சுசுண்ணக் குகையிலூது 

சமில்லை அண்ணாம்பாய்ப் போகுந்தானே 


( 14 ) 


( 15 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் .. 


சானென்ற பூநீரைச் செயநீர் பண்ணி 

தடையறயே சரக்கெல்லாங் கட்டிக்கொண்டு 
ஊனென்ற உடலைவிட்டு வெளியே பார்த்து 

ஓமிடிந்து போகாதே உரித்தாய்ச் சொன்னேன் 
தேனென்ற மனோன் மணியே பூரணந்தானாகும் 

சிவனொடுங்கும் பராபாமே கருவதாகும் 
நானென்ற அகம்பிடித்தால் தலைதெறித்துப்போம் 

கல்லசுண்ணம் மூன்றாங் காண்டந்தான் முற்றே 


( 16 ) 


மூன் 


றாவது காண்டம் 


முற்றிற்று . 


TO 


இந்த மூன்றாங் காண்டத்தில் சுண்ணக்காண்ட முறைகளைக் 
கொல்லப் பெற்றது . இனி, நான்காவது தத்தில் செந்தூர் 
p கள் சொல்லுவது காணக் 


கேகாாாாாாாாாாாாாாா 


THERE 


பரமப 


துணை . 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் 


( 
1 
) 


0 


நான்காவது செந்தூர காண்டம் - 16 
ஞானமுத்தி யெந்தனுக்கு உபதேசித்த 

நந்தீசர் திருவருளால் நவிலக்கேளு 
மானமுததி செந்தூரம் வைத்தியமாகும் 

வண்டருக்கும் திருடருக்கும் வெளிவிடாதே 
ஈனமுற்ற சண்டாளர்க்கீய வேண்டாம் 

இன்பமுட னின்னூல் மேலிச்சைவைத்து 
தான முற்றுத் தொண்டு செய்வோர் தனக்குசய்ந்தால் 
தர்மமுண்டுகர்மமிலலை சாற்றக்கேளே 

அயச் செந்தூரம் . 
சாற்றக்கேள் அயலோகச் செந்தூரத்தைத் 

தான் கேளு அரபொடியைப் பலந்தான் வாங்கி 
மாற்றில்லா நெத்தான தேங்காய் நெய்யில் 

மண்டலம் வைத்திருந் தெடுத்தால் சுத்தியாச்சு 
நாற்றமுட னூறலும்போம் கருப்புமாகும் 

நன்றான அரபொடிக்கிச் சரியாய்க் கெந்தி 
போற்றரியப் பழச்சாற்றா லரைத்து வாங்கி 
புதுச்சட்டி தன்னில் வைத்து ஓடுமூடே 

தாம்பூரச் செந்தூரம் . 
மூடியே சீலை செய்து சாபம்நா 

முடங்காமல் தீயெரித்து யெடுத்துப் பாரு 
வாடியே திரியாதே பித்த நோய்கள் 

மாண்டுபோமிஞ் சிச்சார் மண்டலமே கொண்டால் 
தேடியே அலையாதே தாம்புர செந்தூரம் 

செம்பினுட அரபொடியும் பலந்தான் வாங்கி 
காடியுடன் வலலமும் ரெண்டுஞ் சேர்த்துக் 

கரைத்துமே அரபொடியை யதிலே யிட்டே 


( 2 ) 


லு 


( 3 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


19 


( 4 ) 


( 
5 
) 


இட்டுவைத்து மண்டலஞ் சென்றெடுத்துப் பாரு 

இந்திரனைப் போலிருக்கும் ஊறல்போகும் 
பட்டுப்போம் சரிகெந்தி கூடக்கூட்டிப் 

பழச்சாற்றி லரைத்திடுவாய் சாமம்நாலு 
வட்டுப்போல் சட்டிக்குள் வைத்து மூடி 

மண் பூசி யெடுத்திடுவாய் சாமமநாலு 
கட்டுமடா செந்தர முருக்கமபூப்போல் 
கலங்காதே நெய்யி லுண்ணக் குன்மம் போமே 

கருவங்க செந்தூரம் . 
போமப்பா கருவங்கம் பலமொன்றேதான் 

புடம்போடு ஆவரம்பூ வரை ததுப்பூசி 
நாமப்பா ஏழுதரந் தீர்ந்து தாஹால் 

நன்றாகக் கட்டாச்சு பலமொன்றுக்கு 
ஆமப்பா காற்பளத் தான் ரசமுங் கூட்டி 

அரைத்திடுவாய் சரிகெந்தி பழச்சாற்றாலே 
தாமப்பா அரைத் தெடுத்து வட்டுப்போல 

சட்டிக்கு விட்டு நீ ஓடுடே 
சட்டியிட்டு மேல் மூடிச்சிலை செய்து 

தானெரிப்பாய் சாமம் கால்கம லம்போலே 
அட்டதிசை வெல்லுமடா செந்தூ ரந்தான 

அறு மூன்று குட்டநோய் கற்றாழஞ்சாற்றில் 
முட்டவிட்ட காப்பநோய் மேகந்தீரும 

முன்னவனைப் பூசிப்பாய் வெள்வங்கம் வாங்கு 
கட்டிவிட்ட வெண்முள்ளிச சாற்றிற் சாய்க்க 
கட்டியது நொருங்கும்பார் சாரிகெந்தி கூட்டே . 

வெள்வங்க செந்தூரம் . 
கெந்தியிட்டுப் பழச்சாற்றா லரைத் துவட்டு 

கெடியாகச் சட்டிக்கு ளிட்டு மூடி 
சந்தேகமில்லாமற் சீலைசெய் 

தானெரிப்பாய் நாளொன்றிற் செந்தூரந்தான் 
தந்தனமென் றோடுமடா சூலை நோய்கள் 

சயங்கள் முத லற்றுதடா இருமல் தீரும் 
வந்தநோய்க் கனுப்பானந் தேளிலுண்ண 

வாங்குமடா மேல்விழுந்தவெள்ளை போயே 


( 
6 
) 


( 7 ) 


20 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


(8) 


வெள்ளி செம்பு பித்தளையு மிரும்புநாகம் 

வெள்வங்கம் கருவங்கம் உருக்கு வெங்கலமும் 
கள்ளிச்சா றதனிலைந்து சுத்திசெய்து 

களஞ்சியொன்று வகைவீதம் கெந்திசேர்த்துத் 
துள்ஞாசங் களஞ்சியிட்டுப் பழச்சாற்றாலாட்டிச் 

சுகமாக அரைத்து வட்டுச் சட்டிக்குள்ளே 
மெள்ளவைத்து மேலோடு கவிழ்த்திமூடி 
விரும்பியே சீலை செய்து அடுப்பிலேற்றே 

தவலோக செந்தூரம் . 
அடுப்பில் வைத்துத்தீ யெரிப்பாய்சாமம்நாலு 

அருணன் போலிருக்குமடா செந்தூரத்தைத் 
துடிப்புள்ள பதின்மூன்று சன்னிக்குந்தான் 

சுகமாகக் கொடுத்து விடு சுரத்துக்கப்பா 
கொடுப்பாயே மிளகுசுக்கு அரத்தை மூலம் 

கொத்தமல்லி பேய்ப்புடலின் கஷாயந் தன்னில் 
எடுப்பாய் நீ வெள்ளி செம்பு வெங்கலம் பித்தாளை 

இரும்புமுத லஞ்சுவகை களஞ்சியொன்றே . 
வகைவகைக்கிக் களஞ்சிரசம் சவ்வீரங் கூட்டு 

மைந்தனே களஞ்சேழு கெந்தியேழு 
துகையீரேழ் பதினாலும் பழச்சாற்றாலாட்டி 

துகையான பூநாகச் சாற்றாலாட்டி 
புகையடங்க சட்டியிலே வைத்து மூடி 

புகழ்மூன்று சீலைமண்ணுஞ்செய்து வைத்து 
சிகைநாலு சாமமது யெரித்துவாங்கு 

செந்தூரமாகுமது சூலைபோமே . 
சூலைபதினெட்டுமருஞ் சோகை தீரும் 

சுத்தமாங் கைகாலில் முடக்குந் தீரும் 
மாலைக்கண் கபாலநோய் புத்துந்தீரும் 

வாந்தியொடு வயற்றிரைச்சல் கடுப்புந் தீரும் 
சாலவே பிதற்கெல்லாம் பத்தியமாயுண்ணு 

தடிப்பென்ற சிகப்பு வெள்ளை கருப்புந் தீரும் 
மூலவே நாலுவகை செந்தூரங்கேள் 

முட்டை பற்பம் அப்பிரகபற்பமாமே . 


( 9 ) 


( 10 ) 


( 11 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட் வைத்தியம் . 


21 


( 
13 
) 


பற்பமுடன் பவள பற்பம் வங்கபற்பம் 

பாச்சுவாய் வகைக்கு அரைப் பலமெடுத்து 
உற்பனமாய்ச் சரிகெந்தி கூடச்சேர்த்து 

உறவாட்டு பழச்சாற்றால் நாலுசாமம் 
கற்பூரம் அரிதாரம் கூடச்சேரு 

கலங்காம லரைத்துச் சட்டிக்குள்ளேவைத்து 
நற்பாக மேலோடு சீலை செய்து 
நன் றாக நால்சாம மெரித்து வாங்கே 

( 12 ) 
வாங்கினதோர் செந்தூர முருக்கம் பூப்போல் 

வருமிஞ்சிச் சாற்றில் சன்னிக்குத்தாக்கு 
ஏங்கியே அலையாதே கிரந்திசூலை 

இடுப்புவலி வருகெண்டை தேனிலுண்னு 
தாங்கியதோர் வாய்வுக்கு நெய்யிலுண்ணு 

சண்ணுமடா வைத்தியமும் அறிற்பாரு 
தூங்கியே விழுகாதே கவனித்துப்பார் 

சுரத்துக்கு மாத்திரையைச் சொல்லக்கேளே . 
சொல்லக்கேள் பாஷாணங் கெவுரிலிங்கம் 

சுகமாகச் சுத்தியது செய்து கொண்டு 
சொல்லக்கேள் குழிக்கல்லில் மூன்றுமிட்டு 

சுருக்கான பழச்சாற்றால் மூன்று சாமம் 
நல்லோர்கள் பணியும் விநாயகனைப் போற்றி 

நன்றாக ஆட்டியதை வழித்துக் கொண்டு 
மெல்லவே சிறுபயறு உழுந்துவீதம் 

விளங்கவே உருட்டியதை உலர்த்திக் கொள்ளே . ( 14 ) 
ர்த்தியே ஒருகவசந் தன்னிலிட்டு 

உடன் மூடிச் சீலை செய்து நெல்லுக்குள் வைத்து 
கலத்துடனே மண்டலஞ்சென் றெடுத்துக் கொண்டு 

நலங்கெட்ட வாதசுரந் தனக்குக் கேளு 
பெலத்துடனே வேப்பந்தோல் கஷாயத்திலுண்ணு 

பேரான பித்தசுரங் குடிகெட்டோடும் 
குலத்துடனே சிலேற்பனசுரத்துக் கெல்லாம் 

கொடுத்துவிடு தேனிலே குணமாய்த் தீரும் ( 15 ) 


22 அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 
தீருமடாஉடல் நோயுந் தெளிந்து போகும் 

செந்தூரஞ் செய்வதற்கு இதுதான் சூஸ்திரம் 
ஆருந்தானிப்படியே சுருக்கிச்சொல்வார் 

அப்பனே சுந்தரமே அறிந்து செய்வாய் 
பாரு நீ குருவேனுங் கைமுறைதான் வேணும் 

பதறாதே யிப்படியே வைத்தியஞ்செய்வாய் 
காருநீ யீரிரண்டு காண்டமாகும் 
ருவான செந்தூரம் பதினாறு முற்றே . 
நான்காவது காண்டம் 

முற்றிற்று 


( 1 


இந்த நான்காங் காண்டத்திற் செந்தூர முறைகள் சொல் 
பெற்றது . இனி ஐந்தாவது காண்டத்திற் பற்ப முறைள்க சொல் 
லுவது காண் வலம் 


பரமபதி துணை . 
அகஸ்தியர் பன்னிரு காண்ட 


வைத்தியம் . 


ஐந்தாவது பற்ப காண்டம் 16 

பவளச் சுண்ணம் , 
செந்தூரம் பதினாறில் தீர்க்கஞ் சொன்னேன் 

சிவாநந்தி யென்குருனவப் போற்றி செய்து 
உந்தனுக்குப் பற்பமதை - சொல்லக்கேளு 

உமையாளைப் பங்கில் வைத்த சிவனைப் போற்றி 
தந்திரம்போற் பற்பமடா பவளச் சுண்ணம் 

தனிப்பவளம் பெரிதாக வாங்கி வந்து 
அந்தகனார் வாகனத்தி னிலை யரைத்து 
அப்பியே ஓட்டில் வைத்து ஓடுமூடே . 

( 1 ) 
4019 யே குக்குடமாம் புடத்தைப் பாடு 

முட்டை போல் நீறுமடா பவளச்சுண்ணம் 
தேடியே கொழுஞ்சி தும்பை பிரண்டை சாரணை 

சிறுமுருஙகை வகைாஞசு கசாயத்துண்ணு 
பாடிவந்த மூன்றிலுள்ள வியாதி தீரும் 

பறந்து விடுஞ் செமியாத வாய்வு தீரும் 
விடுங் கைகால்கள் நடுக்கந் தீரும் 
அண்டத்தோல் தனை நீற்ற முறையைக் கேளே ( 2 ) 

முட்டை ஓடு சுண்ணம் . 
முறையாக பவளததை நீற்றி வைத்து 

முன் சொன்ன இலைபரைத்து முட்டைத் தோட்டை 
குறையாமல் பிசரிவைத்து ஒட்டி லிட்டு 

ணமாக மேலோடு குக்குடத்தில் நீறும் 
மறையாதே சருக்கரையில் கூட்டியுண்ண 

வரிசை நீரிழிவதுவு மாண்டுபோகும் 
சரையாதே யாரிடத்தும் வெளியிடாதே 
சரீரத்தில் நீர்களது அற்றுப் போமே 

( 3 ) 


ஆடி விடுங் 


அதில் தியர் ப கொண்ட வைத்தியம். 


1 


( 4 ) 


1 


நீர்களிற்றுப் போருகட வாழைப் பூவை 

நிழலுலர்த்தா யுலர்த்தியே சுட்ட சாம்பல் 
பார்க்கையிலே அதிசயமா மூலிநீர்விட்டு - 

பருமுத்து மேல்பூசிப் புடத்தைப் போடு 
பூக்கமலம் போலமர்ந்து நீறிப்போகும் .. 

புண்ணியவான் தானருந்த வாய்வு தீரும் 
சீக்கிரமே செய்துண்ண வயிரதேகம் 
தேவனே யானாலும் அருந்தலாமே 

ரசச் சுண்ணம் . 
அருந்துவாய் ரசபற்பஞ் சொல்லக்கேளு 

அப்பனே கருவூமத்து பாஷாணங் கெந்தி 
வருந்தியே யரைத்து மைபோற் குகையாய்ச் செய்து 

வளமான ரசங்களஞ்சி யஞ்சுவிட்டு 
தருந்தயமாய்ச் சட்டியுள்ளே யுப்பைக் கொட்டி 

தரமாகப் படி மூன்று குகையுள் வைத்து 
பெருந் தீயாய்ப் போடாதே மேற்சட்டி மூடி 

பிசகாமல் மண்சீலை ஏழுஞ் செய்யே 
செய்யவே கமலம்போ லெரித்து வாங்கி 

திறமாக மேற்சட்டி பதங்கமாகும் 
உய்யவே சுறண்டியெடு பற்பந்தன்னை 

உத்தமனே பத்திரமாய் வைத்துக் கொண்டு 
அய்யமில்லை குட்டம்பதினெட்டுந்தீர 

அரைப்பணமு மூன்றரை நாளேழுபோது 
பய்யவே வாய்கட்டும் மருதம்பட்டை 

பாச்சுவாய் கசாயமிட்டுவா யில்வாறே . 
வாயில் விட்டுக் கொப்பளிக்கக் கிரந்தி சூலை 

வாதபிந்தங் காமாலை சோகை பாண்டு 
மாயமது பிலக்குமடா 

பிலக்குமடா நோய்கள் தீரும் 
கண்டமாலை பென்றதெல்லாங் கடந்துபோகும் 
மாயமாய் மத்தியில்லி முடக்கந்தீரும் 
வஞ்சகனயாய் வைத்தேல் மயக்கத் திரும் : 

நூற்றிற்பாரு 
கடற்பம்பாதே 


( 5 ) 


( 


( 6 ) 


/ 


1 x 


HH 


Centar 


(3 ) 


ܝܙܬ 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


25 


அப்புரக பற்பம் . 
தானான அப்புரகத் தகடுவாங்கி 

தயவான கோமயத்திற் சுத்திசெய்து 
கோனான கற்பூரவல்லி யிலையரைத்து 

குக்குடமா ம புடம்போட நிரிப்போகும் 
பானான அமுக்கிறா வேர்க கிசரயம் 

பரக்குமடா அகத்திலேர்க கிசாயம் நன்று 
ஊனான மேகமென்ற ரோகமெல்லாம் 
உஷ்ணங்கள் உள்ச்சூடு மாறிப்போமே . 

( 8 ) 
வெள்வங்க பற்பம் . 
மாரிவிடும் வெள்வங்கம நீர்முள்ளிச்சாற்றில் 

மகிழ்வாக உருக்கிச்சாய மூனறுவட்டம் 
தேரியே யிதையெடுத்துச் சிவாகவேளை 

திடமாக அதையரைத்துப் பொதிந்து சீலை 
மரியே சீலைசெய்து குக்குட தகில் நீரும் 

மேகத்துக்கனுப் பானம் நெய்யிலுண்ண 
ரிலிடு மேகமெனற கலை பொகும் 
அப்பனே சூகாடுகாமம போச்சே .. 

) 
சருவகப் பற்பம் 
குன்மம்போம் கருயா 

மறைககேளு 
குணமான கருநெ சசி யிலையுலாகதி 
வன்மமாய வங்கத்தைப் பொடியாய் சசெய்து 

வகையாக - பிபிலைப் பொடியிற் சேர்த்து 
தன்மமடா கம்பளியி ” பொதிந்துவைதது 

தானிரண்டு மண்ரீலை செய்துலாத் 
கன்யமில்லை குத்தில் நீரிப்போகும் 
கருவ = பற , ழுவுதானே . 

தார பற்பும் . 
சுழுமான வங்கபற்பய செய்யிற்கொள்ளு 

துடியான மேகமெலயாம் கிப்போகும் 
வான சிரங் மேற் தடிப்புத்திக்கும் 

அரிதார பறபம யபையட கேளு 
நழுகாத புரசவிரைத் தைலந்த சனில் 

நாற்பது நா ளதைபூர வைததெடுத்து 
வழுவாதே அதிளபட்டை சமூலஞசுட்டு 

மைபோலே அரைத்துருட்டிக் குகையும் பண்ணே . ( 11 ) 


( 
10 
) 


அழிவ 


26 


( 12 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 
உருட்டிவைத்த குகைக்குள்ளே கோளிக்கட்டம் 

உடன்பிரக்கி வெள்ளை மலம்பொடிய தாக்கி 
அருட்டியே மால்தேவி கீள்மேலிட்டு 

அம்மருந்தால் குகைமுட்டச் சட்டிக்குள்ளே 
பொருட்டாக ஆற்றுமண லரைவாசியிட்டு 

பொருந்துகுகை சீலைசெய்து அதினமேலிட்டு 
மருட்டாக மேலோடு கவிழ்த்திமூடி 

மண்பூசி யெரித்திடு நால்சாமந்தானே . 
எரியிட்டு ஆறியபின் னெடுத்துப்பாரு 

இருக்குமப்பா கூகைநீர்போலே பற்பம் 
அரிவுகெட்ட சனங்களுக்கு மீளை நோய்க்கும் 

அரிதான இருமலொடு இனைப்புக்கெல்லாம் 
வரியான வெள்ளாட்டுப் பாலிலுண்ண 

வாங்குமடா நாலுநோ யிதிலே தீரும் 
குரியாக வைத்தியத் திரட்டென்பதும்பார் 
குரையாத செல்வமே யின்னுங்கேளே . 

கெந்தக பற்பம் . 
ன்னுங்கேள் சிகப்பியுட நீதம் வாங்கி 

இனிதான கெந்தகத்தை ஊரவைத்து 
மன்னவனே பத்துநாற் சென்றயின்பு 

வரிசையா யதையெடுத்துப் பூநீற்றுக்குள் 
சொன்னேனே கலசத்திற் கீழ்மேல் நீரு 

சுகமாக வைத்துமே மேலோடுமூடி 
நன்னயமாய்ச் சீலை செய்து குளிதான் வெட்டி 

நலமான திருகுகள்ளிச் சாம்பல்போட்டே . 
சாம்பலுமே குளிகையி லரைவாசியிட்டு 

தனிமருந்துக் கவசத்தை மேலேவைத்து 
சாம்பலையு மதுமேலே யிட்டுமூடி 

தான் மண்ணை யிட்டதன் கீ மூடுப்புக்கூட்டி 
தேம்பாமல் நாற்பது நாள் தீயை மூட்டி 

திறமாக எரித்திடு நாள்ச்சென்ற பின்பு 
சோம்பரகப்படத்துநாளாரப் போடு 

தோண்டியே நீயெடுத்துப் பார்த்திடாயே . 


( 13 ) 


( 14 ) 


( 15 ) 


* 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


27 


பார்த்திடவே கெந்தகந்தான் சுண்ணமாகும் 

பரிசுகெட்ட கிரந்திக்கு வெல்லமப்பா . 
ஏற்கவே சூலைக்குமதுவே யாகும் 

இணங்காத குனமத்துக் குமட்டிச்சாறு 
வாக்கிலுள்ள இருமலுக்கு நல்ல எண்ணை 

மண்டைப் பீணிஷத்துக்கு மெண்ணையாகும் 
ஏற்கையுடன் நிகண்டு நூற் பதினாறும் பார் 

இதுசூஸ்திரம் அஞ்சாக யிசைத்தேன் முற்றே . ( 16 ) 


ஐந்தாவது காண்டம் 


முற்றிற்று . 


இந்த ஐந்தாவது காண்டத்தில் பறபக்காண்ட 

முறைகளைச் 
சொல்லப் பெற்றது , இனி ஆறாவது காண்டத்தில் தைலமுறைகள் 
சொல்லுவது காண்குக. 


கு 


கு 


பரமபதி துணை 
அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் 


என் 


ற . 


( 1 ) 


ஆறாவது தைலக்காண்டம் - 16 
சைவான வெள்ளிமலைச் சிவனைப்போற் 

குருவின நந்தீஷர் பாதம் போற்றி 
அசையாத செந்தூரம் பற்பமுண்டால 

அனல்கொண்டு உடல் சூடு தனியவேணும் 
நிசமான தைலமற்பு , மதாக 

நேராகச் சுந்தரமே சொல்லக்கேளு 
திசை புகழும் தைலமுறை நூற்றிலே தான் 
செப்புவேன் வேப்பாதோள் பலமும் நூம் 

வாதத தைலம் . 
நூறுபல மறுகன்வோ பலமும் நூறு 

நொடிவாத மடக்கி வேர் பலமும் நூறு 
வீருபச்சை ஊமத்தை வேர் பலமும் நா.று 

விளம்பிவய நானூற்றில் பலமுயா ககு 
சாரியுட னதைத் தட்டி பானையிட்டு 

தண்ணீரு தூணிவிட்டு வற்றக் காய்ச்சு 
ஆறவிட்டு வடிகட்டிப் படிநாலாக்கி 

அப்பனே பிளகஞ்சு பலமும் போடே . 
போடப்பா சாதிக்காய் சாதிப்பத்திரி 

புகழுடனே அத்தை சுக்கு இஞ்சியேலம் 
கூடப்பா வெள்ளுள்ளி ஓமம் மல்லி 

கூறுவேனதி விடையஞ் சீரங்கூட 
நாடப்பா இதுவெல்லாங் களஞ்சிவீதம் 

நன்றாகப் பொடி செய்து வைத்துக்கொண்டு 
தேடப்பா வெள்ளாட்டு பசுவின்பாலும் 

செவவிட்டது முன்றும் படிமூன்றாமே , 


( 2 ) 


. 


( 3 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


29 


* 


? 


T 


ஆமப்பா தைலம் வைத்த பாதைன்னில் 

அஞ்சுபடி யெண்ணை விட்டு மருந் சபபோடு 
நாமப்பா வீளிநீர் கூடவி டு 

நன்றாக மெழுகுபத 
போமப்பா முழுகிவர நே 

புண்ணியவான் தெ 
ஆமப்பாவாதமென்ற தெல w 
அற்றுதடா வாதசுரந் தீர்ந்து 

( 4 ) 
பித்தததுக்குக் ரலம் . 
தீருமடா பித்தத்தின் தைலங்கேளு 

செம்முள்ளி சித்தகத்தி அமுக்கிறவும் 
பாருநீ நொச்சிவேர் நெல்லி வேரு 

பண்பான கொடுப்பைவோ வி .3 -வரும் 
சீருடனே இவ்வேழும் பலம் நூரப்பா 

சிறக்கவே பானை தனீல் தரித்துப் போட்டு 
வாருநீர் தூணிவிட்டு வற்றக்காயரசி 
வடிகட்டிப் படிநாலு பொத்துக்கொள்ளே . 

( 5 ) 
எடுத்து ஒரு பாண்டத்தி லிட்டுக் கொண்டு 

இதமாக மேல்வகையைச் சொல்லக்கேளு 
படுத்துமே எ பணணை படிநா ஓவிட்டு 

இஞ்சிச்சார் பழசசாரு நெலவிக்சாய்ச்சார் 
எடுத்துவிடு மொசுமொசுக்கை கொடுபபைச்சாரு 

இனிதான பாகலிலை கரிப்பான் சாரும் 
எடுத்துவிடு பசுவின்பால் இளநீர் தன்னை 

இதொன்பதும் வகைக்கு அரைப் படியாய்ச் சேரே .(6 ) 
சேரப்பா மிளகுசுக்குக் கிறாம்புயேலம் 

சித்தரத்தை அதிவிடையஞ் சாதிக்காயும் 
ஆரப்பா திப்பிலி வால்மிளகு கூட்டு 

அப்பனே வேப்பரிசி கடுக்காய் ஒமம் 
காரப்பா சந்தனமும் விலாமிச்சைவேரும் 

கஸ்தூரி புளுகுகோஷ்டம் தானிக்காயும் 
நேரப்பா இதுவெல்லாங் களஞ்சிவீதம் 
நிருத்து நீ பொடி செய்து கூடப்போடே 

( 7 ) 


3 


30 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் , 


( 8 


செய்துயெரி மெளுகு பதம் வடித்துக்கொண்டு 

சீலையிலே வடிகட்டி முழுகுவாய் நீ 
பையலுக்கு மாகுமடா சூலிக்காகும் 

பைத்தியங்க ளுற்றதெல்லா மோடிப்போகும் 
கொய்துவிடுஞ் சன்னிபதி மூன றுக்காகும் 

குடி கெடுத்த பல்நோயுந் தீர்ந்து போகும் 
கொய்து விடுங் குரைநோயுங் கிரந்திசூலை 
குட்டநோய் தீருமென்று சொன்னேனானே . 

சிலேற்பனத் தைலம் . 
சொன்னேனே சிலேற்பன ததின் தைலங்கேளு 

சுண்டைவேர் அவரிவேர் தூதுவளை சமூலம் 
சொன்னேனே கண்டஙகத்திரியின் வேரும் 

தொண்டுபெற வேலிவேர் தாளிவேரும் 
சொன்னேனே சம்பாநெல் வேரோடேழும் 

தூக்குவாய் பலம் நூறுந்தரித்துக் கொண்டு 
சொன்னேனே பானைக்குள் போட்டுநீரை 

தூணிவிட்டு காச்சிப் படிநா லுவாங்கே 
வாங்கியே எண்ணை படிநாலுவிட்டு 

வால்மிளகு சாதிக்காய் அரத்தைசுக்கு 
ஒங்கியே அதிமதுரம் அக்கிராகாரம் 

ஓமமுடன் சீரகமும் வசம்புமல்லி 
தாங்கியே வகைபத்துங் களஞ்சிவீதம் 

தானுரவாய்ப் பொடிசெய்து கூடப்போட்டு 
ஏங்கியே முலைப்பாலு மஞ்சுசசாரும் 

இதுரெண்டுங் கூடவிட்டுக் காய்ச்சுவாயெ . 
காய்ச்சியே மெழுகுபதம் வடித்துக்கொண்டு 

கணபதிக்கிய பூசை செய்து முழுகிவா நீ 
தேச்சியமாய் சிலேற்பனத்தி லெழுந்தநோய்கள் 

தீருமடா சுந்தரனே திரத்தைப்பாரு 
மாச்சிந்த மூன்றுவகை தயிலத்தாலே 

மாண்டுதடா மூன்று வகை நோயுந் தீரும் 
தேச்சியங்கள் வையாதே பதிமூன்று சன்னி 

அக்கவே தைலமொன்று வைப்பாய்கேளே . 


( 9 ) 


( 
10 
) 


( 11 ) 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட வைத்தியம் . 


31 


சனனிததைலம் . 
வையப்பா வேப்பெண்ணை எரண்டத்தெண்ணை 

வகையாகப் புன்னையெண்ணை புங்கயெணணை 
மெய்யப்பா இலுப்பையெண்ணெய் பம ஐந்துமவிட்டு 

விளம்புகிறேன் மேல் மருந்து வெளியதாக 
ஐயமிலலை முசுருமுட்டை கோழிமுட்டைமஞ்சள் 

அடைக்கோழி மலமுடனே தேடி மூன்றும் 
செய்யவே பூனாகம் வசம்பு உள்ளி 

சீரகமுஞ் சுக்குடனே சமனாயச்சேரே . 


( 12 ) 


சமனாக இவைபல மொன்றாகச் சேர்தது 

சரியான யெண்ணையுடன மருந்துமபோட்டு 
கமகமென்று மெழுகுபதங் காயச்சிக்கொண்டு 

கணபதிக்குப் பூசைபண்ணி எடுத்துவைத்து 
எமனாக வந்த சனனி பதிமூன்றுக்கும் 

இரையளவு உளளுக்குக கொடுக்கத் திரும் 
உமையானை மேலுக்குத் தடவத்தீரும் 

உத்தமனே இத தைல முறை சொல்லாதே 


( 13 ) 


சன்னி தீர்ந்தபின் முழுக்குத்தைலம் . 
சொல்லக்கேள் வேப்பெண்ணை ஏரண்டத்தெண்ணை 

துடியான புன்னை யெண்னை புநகனெண்ணை 
வெல்லவே ஆவெண்ணை அஞ்சுங்கூட்டி 

விளங்கவே படியஞ்சும வைத்துக்கொண்டு 
சொல்லக்கேள் வில்வவோ வேலி வேரும் 

துளசி கத்திரிவேரும் தூதுவளை சமூலம் 
வல்லவனே மொசுமொசுக்கை வேளை வரும் 

வளங்குசங்கவோ மேனிவேருஞசொல்லே . 


( 14 ) 


சொல்லென்ற வேருகளைத் தோண்டியப்பா 

சுகமுடனே மண்போகக் கழுவிக்கொண்டு 
வல்லதொரு வேருகளைத் துண்டு துண்டாய் 

வைத்தேதா னோரிடையா வைத்துக்கொண்டு 
நல்லதொரு ஒன்பதுவும் துலாமொனறப்பா 

நருக்கியொரு பானையிட்டுத் தூணிநீரும் 
மெல்லவே காய்ச்சியதை படிநாலாக 

வேடுகட்டி வடிகட்டி யெடுத்துவையே 


( 15 ) 


33 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட . வைத்தியம் . 


டுத்து நீ வினாயகர்க்குப் பூஜை செய்து 

இனிதான ஜன்னிவந்து தீர்ந்த போக்கு 
தொடுத்ததொரு தைலத்தை முழுகச்செய்தால் 

சுகமாகும் ஜன்னிகளு மனுகாதப்பா 
அடுத்தடுத்து மூன்று கரம் முழுகச்செய்து 

அன்றைக்குப் புளிபுப்பை நீககச்சொல்லு 
கடுத்தமுள தைலமிது வெளிவிடாதே 

கணக்கான இருமூன்று காண்டமுற்றே. 


( 16 ) 


ஆறாவது காண்டம் 

முற்றிற்று . 


இந்தப்பாட்டு இரண்டும் போடனே துண்டாயிருந்ததை சில 
மகாண்க ளிதையுஞ் சேர்த்துப் போடவேணுமென்று விரும்பிய 
தால் இதையுஞ் சேர்த்திருக்கிறது. 

பித்தத்திற்குத் தைலம் . 
உத்ததொரு பித்தமாத் தைலங்கேளு 

உண்மையிது கோவை வேர் கொடுப்பைவேரும் 
நத்தசெப்பு நெருஞ்சி சிருகீரைவேரும் 

நன்னார் துளசிவேர் கிரந்தி வேருங் 
சுத்தியாய் சுண்டைவேர்வைகளெட்டும் 

தூணிரே பானையிட்டு வேரும்போட்டு 
வத்தவே காய்ச்சிவிடு படிநாலாக்கி 
வடிகட்டி நாலுபடி எண்ணைவாரே . 

( 1 ) 


எண்ணையிட்டு மிளகு பலம்பத்தும் போட்டு 

இனி தான மெழுகுபதம் வடித்து மூழ்கு 
உண்ணவிட்டு பத்தியமாய் நின்றுதேரு 

உலகத்திலிது சுருக்கத் தைலபாகம் 
விண்ணளவு நோயெலலாக நீரநதுபோகும் 

வெளிவிடா தடககினவன் சித்தனாகும் 
பொன்னப்பா ஈஸ்பரனார் சொன்னவாக்கு 

புகழ்ந்துரைத்த பாட்டி தானிரண்டு முற்றே . 


( 
2 
) 


இந்த ஆறாவது காண்டத்தில் தைலக்காண்ட முறைகளைச் 
சொல்லப் பெற்றது , இனி ஏழாவது காண்டத்தில் கற்பஞ்சொல் 
இவது காண்குது 


* 


* 


60.00 
***** 
*** 

*** 


011 


C. 


KXos * Xossome 

00 * 
* Ke * Xoooo 

***** 


பரமபதி துணை . 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் 


( 1 ) 


ஏழாவது கற்ப காண்டம் - 16 
சீராகச் சடையில் கெங்கை தன்னை வைத்த 

சிவன்மயேஸ்பரி பாதந் தினமும் வாழ்த்தி 
நேரான அடிமுடியுங் நெஞ்சில்வைத்து 

நேர்மைபுடன் மனோன்மணியைப் பூஜை செய்து 
காரானை முகவனையும் கருத் தள்வைத்து 

கற்பமுறை சொல்லுகிறேன் சுந்தரமேகேளு 
தீராதசாபமது தீர்த்து நீயும் 
தீச்சை முப்பத்தி ரண்டையுமே சித்திசெய்தே. 

அறுசுவை களட்ட . 
செய்த பின்பு சரீரத்தின சுவைகள் போக்க 

செப்புகிறே னறுசுவையுங் களற்று மார்க்கம் 
எய்து விடுங் கடுக்காயைப் பொடியாய்ப் பண்ணி 

ஏரண்டத் தெண்னையுடன் கலந்து கொண்டு 
துய்யவே வெள்ளைக் காக்கணத்தின் வேரை 

சுகமாக அரைத்து எண்னை கூடச்சேர்த்து 
மெய்யுடனே மெழுகுபத மாகக்காய்ச்சி . 

மேலாக மூன்றுநா ளருந் துவாயே . 
அருந்திவிடச்சீதமெல்லாங் கழிந்து போகும் 

அரிவுடனே மலமெல்லா மிரங்கிப்போகும் 
பொருந்திநின்ற சிலேற்பனத்தின் வியாதியாவும் 

போகுமப்பா உடலைவிட்டு அறுசுவையும் 
வருந்துவாய் பச்சரிசி பாலிற்பொங்கி 

மகிழ்வாக யிருவேளை புசித்துக்கொண்டு 
இருந்த பால் வெண்ணை பாசிப்பயறும் 
இனிதாகப் பச்சமொன்று முழுகிக்கொள்ளே .! 

5 


( 
2 
) 


( 8 ) 


34 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


(4 ) 


சுண்ணவகை களட்ட . 
கொள்ளப்பா சுண்ணவகை களட்டிப் போட 

குணமான பச்சைமஞ்சள் சமூலம் போட்டு 
விள்ளப்பா படிசலத்திற் போட்டுக்காய்ச்சி 

மெள்ளவே அரைக்காலா யிருத்துக் கொண்டு 
எல்லெண்ணை படியரைக்கால் கூடச்சேர்த்து 

இரேகித்து ஐந்துநாள் உண்டுவா நீ 
மெள்ளப்பா சுண்ணவகை களன்றுபோகும் 
மெய்யாக எண்ணை தனைப்போக்குவாயே . 

எண்ணெய் களட்ட , 
எண்ணை தனைக் களற்றுதற்கு வகையைக்கேளு 

இனிதான சீயக்காய்ப் பொடியினோடே 
கன்னயமா யிலுப்பையிலைச் சாறுநாளி 

நலமான தாளியிலை சாறுநாளி 
சொன்னவகை படி ரெண்டும் அமுரிரெண்டும் 

சொல்முரையாய்ப் படிநாலுந் தாளிசேர்த்து 
மன்னவனே எட்டொன்றாய்க் காய்ச்சிக் கொண்டு 
வடிகட்டி யிருத்ததிற் பூநீருபோடே . 

உப்புகளட்ட . 
போடு நீ அரைக்களஞ்சி சீனச்சுண்ணம் 

போடுவாய் அதைக்களக்கி கலந்து உண்ணு 
கூடு நீ மூன்றுநாளுண்டா லெண்ணை 

கொடுஞ்சுறுக்காய்க் களறுமடா பெண்ணை போச்சு 
தேடுவாயுப்பை நீ களற்றிப்போடச் 

செப்புகிறேன் கரிசாலைச் சாறுவாங்கி 
காடுவாய் கால்படிச்சா ரெடுத்துக்கொண்டு 
நன்றாகக் கற்றாழை விழுதிடித்தே . 

மதுரங் களட்ட : 
இடித்தசார் காற்படிதா ன்ளவெடுத்து 

இரண்டையுமே வாலையிலிட்டு மூன்று நாட்கொள் 
துடித்துடலில் ஊருகின்ற உப்புப்போச்சு 

சுகமான மதுரமது களற்றக் கேளு 
நடித்தமிகு சாரமுள்ள கள்ளுகால்தான 

நலலாவின் நெய்யதுவுங் கூடச் சேர்த்து 
மடித்துவிடப் பருத்திவிரைப் பருப்புமொன்று 

வதைகக்கடைந்து நீ கூடச்சேரே . 


( 
5 
) 


( 6 ) 


1 


( 
7 
) 
. 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட . வைத்தியம் . 

. 


35 . 


( 8 ) 


புளிப்புக் களட்ட . 
சேத்துண்ண ரசனையது களரும்பாரு 

திடமான புளிக்களட்ட வகையைக்கேளு 
மாத்தில்லா புளிததோட்டைச் சுட்டுசாம்பல் 

வகையாகச் சலங்கலந்து தெளிந்த தண்ணீர் 
போற்றியே கால்படிதான் அருந்துவாய் நீ 

புண்ணியனே மூன்றாநாள் புளிப்புப்போச்சு 
கூத்தனுமே உன்னிடத்தி லனுகமாட்டான் 
குணமாக உன் தேகம் காந்தியா 

நதியாமே . 

நரைதிரைமார . 
காந்தமா மிருகளஞ்சி களஞ்சிதங்கம் 

கருத்துடனே நாகமொரு களஞ்சிசேரு 
சாந்தமாமூன்று மொன்றாய் உருக்கிவாங்கி 

தயவுடனே களஞ்சிரசங் கூடச்சேர்த்து 
ஏந்தியிந்தக்களஞ்சி ஐந்துங்குளிக் கல்லிட்டு 

இனிதான சரிகெந்தி கூடச்சேர்த்து 
ஆய்ந்தபுகள் பொற்கையான் சாருவிட்டு 

அறுசாம மரைத்து அதை நிழலுலர்த்தே 
நிழலுலர்த்தி குப்பியிலே அடைத்துவைத்து 

நீயேளு சீலை செய்து வாலுகையிலேத்தி 
வழமாகக் கமலம்போல் சாமமாறு 

வயிரவனைப் பூசை செய்து எரித்து மேபூங் 
குழலாளைப் பூசை செய்து செந்தூரத்தை 

குன்றியிடை தேனிலுண்ண நரைதிரைபோம் 
பழுத்ததுவுங் காயாகும் பிஞ்சுமாகும் 

பலநினைவு தள்ளியப்பா உண்டுதேரே . 
உண்டுவிடு கற்பமிது மற்றோர்பாகம் 

ஒருகளஞ்சி தங்கமப்பா யீயம் ரெண்டு 
மண்டலத்தில் நாகமொரு களஞ்சி தூக்கி 

வளமாக உருக்கியதை குளிக்கல்லிட்டு 
அண்டர்புகழ் ரசமூமொரு களஞ்சி சேர்த்து 

அரைத்திடுவாய் சரிகெந்தி மல்லிச்சாற்றால் 
கண்டாயே நாகமல்லிச் சாற்றாலாட்டி 

காற்றாட நிழலுலத்திக் குப்பிக்கேற்தே 


( 
9 
) 


(10 ) 


( 
II 
) 


36 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


( 
12 
) 


குப்பிக்குச் சீலை செய்து வாலுகையிலேந்தி 

குணமாகத் தாயாரைப் பூசைபண்ணி 
மெய்ப்புடைய வைரவனைத் தியானஞ்செய்து 

விநாயகனைப் பூசைபண்ணி சாமமாறு 
தப்பாமல் கமலம்போ லெரித்து வாங்கி 

தணலாரச் செந்தூரம் முருக்கம்பூப்போல் 
நப்பாக மூன்றரைப்புச் சாமமாறு 

நன்றாகக் குன்றியிடை நெய்யிலுண்ணே . 
உண்ணவே நரை திரையு மாரிப்போச்சு 

ஒருகோடி சதிர்யுகமு மிருக்குந்தேகம் 
மண்ணவே உன்தேகங் காந்திமீரும் 

மலசலமும் உமிள் நீரால் லோகந்தங்கம் 
கண்ணப்பா பவளம்போற் சிவந்துபோகும் 

காலநில்லை கயிலாசதேகமாச்சு 
விண்ணிலே நட்சத்திரம் பகலிற்காணும் 

யேதாந்த சித்தாந்தம் தோணும்பாரே . 
தோணவே பூனாகச் செம்பைவாங்கி 

சுகமாகச் சரியிடையாய்த் தங்கஞசேர்த்து 
காணவே நாகமொரு களஞ்சி சேரு 

கலங்காதே களஞ்சிரசங் குளிக்கல்லிட்டு 
கோணாதே சரிகெந்தி சுரோணிதத்தாலாட்டி 

குணமாக நிழலுலர்த்திக் குப்பிக்கேற்றி 
நாணாமல டுப்பேற்றி பணிரெண்டுசாமம் 

நன்றாகக் கமலம்போ லெரித்துவாங்கே . 


( 13 ) 


( 14 ) 


வாங்குவாய் வினாயகனைப் பூசைபண்ணி 

மனதொன்றாய்ச் செந்தூரங் குன்றியுண்ணு 
ஏங்கியே அலையாதே சருக்கரையி லுண்ணு 

இருக்கலாம் வெகுகோடி யுகங்கள் தானும் 
தாங்கியதோர் கற்பம் நூற்றைம் பதும்பார் 

சரியான கற்பமுரை நூறும்பாரு 
மாங்கிஷமாங் கற்பமென்ற வெள்ளைக்கோழி 
வகையான கருங்கோழி சாவல்பேடே . 


(15 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


37 


பேடானதென்று சொல்லுங் கோழிமுட்டை 

பிரக்கியே கெருடநிட சாற்றில் வெந்து 
நாடவே அண்டந்தான் தினமுமொன்று 

நலமாக மண்டலமே யுண்டுதேறு 
வாடவே வேண்டாங்காண் நரைதிரையும் போசசு 

மகாகோடி சதுர்யுகமு மிருத்துந்தேகம் 
தேடாமற் பாடிவைத்தேனேழாங் காண்டம் 

தெளிவாகப் பதினாறுபாடல் முற்றே 


( 16 ) 


ஏழாவது காண்டம் 


முற்றிற்று 


. 


இந்த ஏழாவது காண்டத்தில் கற்பமூலிகைகளையும் அறுசு 
வைகளட்டும் வகைகளையுஞ் சொல்லப்பெற்றது , இனி எட்டாவது 
காண்டத்தில் போகஞான முறைகளை சொல்லுவது காண்குக . 


கக்கக்ககக கக 


பரமபதி துணை . 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் . 


( 1 ) 


எட்டாவது யோகஞான காண்டம் - 16 
தெளிவான ஞானத்திற் காதிகாப்பு 

சிற்றின்பம் பேரின்பஞ் சிவனுஞ்சத்தி 
அழியாத சிவனும் வெள்ளை சிவப்பு சததி 

அண்டமது பராபரனா மரிந்து பாரு 
வளியான பிண்டமது சத்தியப்பா 

மரைவுண்டு அடக்கிவிடு வெளிவிடாதே 
ஒழியாத ஞானத்தை விரும்புவோர்க்கு 

உண்மையுடன் அரன்வடிவை யுரைக்கக்கேளே . 
கேளப்பா முட்டையது ரமுமாகும் 

கிருபையுடன் உள்க்கருவோ சிவனுஞ்சத்தி 
வாளப்பா யிதையரிந்தோன் ஞானிஞானி 

வகையறிந்த ஞாணியென்றால் பெருமைமெத்த 
மீளப்பா கேள்ப்பவர்க்கு ஞானமெய்தும் 

வீண்பேச்சு மூடருக்கு ஞானமேது 
ஆளப்பா பேரின்பம் அறிவதேது 

அழிந்தழிந்து பிரப்பதுவும் இன்பந்தானே . 
இன்பந்தான் ஞானத்துக் கேகுமார்க்கம் 

இரப்பில்லை பிரப்பில்லை ஈசனாகும் 
துன்பந்தா னில்லையப்பா துயரமில்லை 

துக்கமில்லை பக்கமில்லை தோழனில்லை 
அன்பான ஒருவர்மேற் சிந்தையில்லை 

அன்னை பிதா தெய்வமல்லால் வேறேயில்லை 
வன்மந்தானவர்மனது அறிந்தோரில்லை 

மானிலத்திற் கோடியொன்று வருவார்பாரே .. 


( 
2 
) 


( 3 ) 


அகஸ்தியர்பன்னிரு காண்ட வைத்தியம் 


89 


வருவாரே பெண்மீதில் நினைவுமில்லை 

வந்தாலுந் தாயென்று வணங்கிநிற்பார் 
மருவாரே திருப்பதியை வணங்கமாட்டார் 

மன்னவரைக் கையெடுத்து வணங்கமாட்டார் 
திருவான சிவன்பாதஞ சிந்தை செய்வார் 

சிரப்பான உலகத்தில் விருப்பங்கொள்ளார் 
பொருளான பொருளரிந்து மனதில் வைப்பார் 

புதுமைகண்டோ மென்றுமவர் சொல்லார்பாரே . 


( 4 ) 


சொல்லாரே ஞானவெண்பா நூறோடிந்த 

சூஸ்திரததை யடக்கிவைத்துக் காணேனென்பார் 
கல்லான தவர்மனது ஒருக்காலுந்தான் 

காணேனென்று பொய்ச்சத்தியஞ் செய்தேசொல்வார் 
கல்லோர்க ளறுபத்து நாலுகோடி 

நல்முனிவ ரிஷிகள் சித்தர் சாஸ்திரமெல்லாம் 
வெல்லுமென சூஸ்திரம்பன்னிரு காண்டங் காண்டம் 

விரிவில்லை நூற்றித்தொண்ணூற்றிரண்டும்தானே . ( 5 ) 


தானே கேள் பதினெண்பேர் சித்தர் சொன்ன 

சகலசாள் திரங்கள் தனி லெதைச் செய்தாலும் 
தானே கேள் சாபமது தீர்க்கவேணும் 

சாற்றினேன் சாபங்கள் தீராவிட்டால் 
தானே கேள் தவங்களுடனெல்லாம போச்சு 

சட்டையருஞ் செய்திசண்டு மரைத்துக்கொண்டார் 
தானே கேள் போகருமே உழவுகண்டு 

சரிசெய்தார் நூல்தனைத்தவமூள்ளோனே . ( 6 ) 
தவமுள்ளோ னானாக்காற் கிடைக்கும் பாரு 

அறுசுவையுங் களற்றுவான் காண் 
சிவமுள்ளோ னானாக்கால் செந்தூரமுண்பான் 

தேடிவைப்பான் விட்டகுரைக் காரனாவான் 
கவனமதில் வையான் காண் நாட்டைத்தேடான் 

கண்டவர்க்குப் பயித்தியங்கள் கொண்டோனென்பான் 
யுவனமதி லவர்களெல்லாம் பெரியோரப்பா 

புண்னியவா னொருவரையும் தேடான் ?: 


தானடக்கி 


40 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


( 8 ) 


தேடாமல் ரேசித்துப் பூரித்தேதான் 

திரமாகக்கும் பித்து இருநேரந்தான் 
வாடாம லிருந்திடுவான் மவுனிபோலே 

மானிடரைக் கனவிலுமே மனதிற்கொள் 
நாடாண்டோ ரானாலுமடுத்து நில்லான் 

நல்மொழியாய்ப் பேசியடிபணிந்து நிற்பான் 
சூடான வார்த்தைகளைப் புகழமாட்டான் 

சுந்தரமே உண்மையொரு நாளுஞ்சொல்லான் . 
ஒருநாளு மரியாத மூடச்சாதி 
உலுத்தருட சிறறினப வலை 

னப வகையைக்கேளு 
கருவான சாஸ்திரத்தைத் தேடிவைத்து 

கண்டமெனறு தாராளமாகச் சொல்லான் 
மருவுவான் அடிபணிவான் பெரியோரென்பான் 

மையென பரமெய்யென் பான்பலியாதப்பா 
குருவென்பான நானென்பான் தீட்சைகாணான் 

குருடீனப்பா அவனபேச்சை நம்பிடாதே . 


( 9 ) 


( 10 ) 


பேச்சப்பா சடைவளர்த்துக் காவிபூண்டு 

பூணூல்கள் குண்டலமூம் புலிததோல் கொண்டு 
வாச்சப்பா பொட்டணமும் யேடுமொன்று 

மாத்திரைக்கோல் ஏந்தியெங்கும் நீருசாத்தி 
சூச்சமொன்று இருக்குதென்பான் மனுடர் தன்னை 

சொல்லாமல் மயங்கிவிழப் பண்ணிக்கொள்வான் 
ஆச்சப்பா பணங்காசு வாங்கிக்கொண்டு 

அருதலிபோ லிரவுதனில் மரைவான்பாரே . 
பாரப்பா யிப்படியே வெகுபேர்தானும் 

பண்பாக வேடமது பூண்டுகொண்டு 
ஊரப்பா திரிவார்கள் சித்தனென்று 

உரைப்ப தல்லால் வேறொன்று மில்லையப்பா 
சீரப்பா வாதமது செய்வேனென்று 

செகமெய்க்க அரிதாரஞ் செம்பில்வைத்து 
நீரப்பா அதனை ஒரு புடமாய்ப்போட்டு 

நிமிஷத்தில் பழுத்து தென்று சொல்வான்பாரே . 


(11 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


41 


சொல்லுவான் சோல்னாப்பை தானுமவைத்து 

துருசுது கதம அரிதார பற்பமென பார் 
மெல்லுவான வெருவாயை அவலபோட்டாப் போல் 

வேறொன்று மிலலை சஞ்சீவி யென்பான் 
அல்லலதை நீக்கிவிடும் தாம்பூரகணணம் 

அது குஷ்ட ரோகத்துக காகுமெனபான் 
வல்லதொரு மருந்துனக்குத் தாரேனெனறு 

மயக்கியே காசுபறித துண்பான் மட்டே . 


( 12 ) 


மட்டையென்றா லவன் மட்டை யல்லவப்பா 

மருந்து தின போ னவனுக்கு புத்தி வேணும் 
சட்டை 
டையது பண்ணாமலிருந்து விட்டால 

தானே தான் சொல்லாம லோடுவளன்பார் 
திட்டமுடன் சோறுகறி கொடுத்து வந்தால் 

செகத்திலுள்ள போகளையும் மயங்கசசெய்வான் 
பட்டமரக தளிர்க்குமோ பேயாபேயா 

பாவியிவன் மருந்தினால் பலனுண்டாமோ. 


( 13 ) 


( 14 ) 


உண்டாகும் சிவயோகம் நூற்றைப்பாரு 

உறுதிவரும் பாக்கியங்கள் மிகவுண்டாகும் 
விண்டதொரு கொங்கணரும் கருவூரானும் 

வெளியாக நூலதோறும் சொலலி விட்டான் 
கண்டதொரு சட்டைமுனி இருநூறதீட்சை 

கருவோடே வெளியாகச சொனன நூலை 
அண்டர்களுங் கண்டு தான் மயங்கினார்கள 

அதைமூலர் கிழித்தெறிந்து போட்டராபாரே . 
போட்டதொரு நூலதற்குப் பதிலாய்நானும் 

பூவுலகோர் பிழைப்பதற்கு தீட் நூலை 
தேட்டமுடன் மனோன மணியாள் தீட்சை நூறும் 

சிறப்பான பூசைவிதி இரு நூற்சொன்னேன் 
நாட்டமுட னதையறிந்து வாசியோகம் 

நன்மையுடன் தினந்தோறும் வகையாய்ச் செய்து 
பூட்டகத்தை தானறிந்தால் சித்தனாவான் 
புகழ்பெற்று வாழ்ந்திடுவான் உலகிற்றானே . 

6 


சை 


( 
15 
) 


42 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


ம் 


தானே தான் யோகமே தெரியவேணும் 

சண்டாள ருறவதனைத் தள்ளவேணும் 
மானனையா ளாசைதனை மறுக்கவேணு 

வையகத்திற் கற்பமது கொள்ளவேணும் 
ஆன தாரு ஞானமதை பறியவேணும் 

அம்புவியி னாசைதனை யகற்றவேணும் 
ஞானமது பெறுவதற்கு எட்டாங்காண்டம் 

நன்மையொடு சொன்ன பதினாறு முற்றே. 


வ 


( 16 ) 


எட்டாவ 

காண்டம் 


முற்றிற்று 


நீ 


இ 


ஆட்டி 


இந்த எட்டாவது காண்டத்தில் யோகஞான முறைகளைச் 
சொல்லப்பெற்றது . இனி ஒன்பதாவது காண்டத்தில் தீட்சை 
முறைகள் சொல்லுவது காண்க 


டேடடடடடடடடடடட 


பரமபதி துணை . 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் . 


ஒன்பதாவது தீட்சாவிதி காண்டம் 16 
தயவாகத் தீட்சை விதிக் காதிகாப்பு 

தான்பாட வாராய்ந்து தெளிந்து பார்த்து 
செயமான முப்பத்திரெண்டு தீட்சை 

சித்திசெய்த பேர்க்கெல்லாம் ஞான சித்தி 
சுயமான பாவவினை பற்றுப்போகும 

சோதிசிவ பர்தமதைக் காணலாகும் 
நயமாக எந்தனுக்கு உபதேசித்த 
நற்குமரன திருவருளால் தீட்சை காப்பே ( 1 ) 

தீட்சை 32 . 
தீட்சையிலே முதற்தீட்சை சிவதீட்சைகான் 

ஸ்ரீம் அம் ஓம் யென்று லட்சஞ்செபித்து வோதக் 
காட்சிபெறத் தேகமெல்லாம் வியர்வைகாணும் 

கணமாய்கை யில்லையடா கண்டுதேறு 
ஆச்சுதடா சிவதீட்சை ரெண்டுகேளு 

ஆம் ஓம் ஹரீம் ரீம் யென்று நீயும் 
மூச்சடா உள்ளடங்கும் லட்சமோத 

முத்தியுண்டாஞ் சத்தியுண்டாஞ் சித்தியாமே . 
சித்தியாஞ் சிவதீட்சை மூன்றுகேளு 

செப்புவேன் குறோம் ஸ்ரீம் றீம றீம் நம் யென்றுலட்சம் 
பத்தியாய்ச் செய்துவர மோக்ஷமாகும் 

பானுவைப்போற் தேகமெல்லா மொளிவுமாகும் 
துத்தியஞ்செய் சிவதீட்சை நாலுகேளு 

துடியுடனே ஸ்ரீங் றீங் அங் உங் கென்று 
முத்திபெற லட்சமுருச் செபித்தார் சித்தி 

மோக்ஷமப்பா தேவதைகள் பணியுந்தானே . 


( 
2 
) 


( 
8 
) 


44 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


நன்றா 


பணிந்துதான் சிவதீட்சை அஞ்சுங்சேளு 

பண்பாக யங் வங் றீங்கென்றுந்தான் 
துணிந்தோதுலட்சமுரு செபித்தாற்சித்தி 

தொண்டுசெய்வார் தேவதைகள் சட்டைகக்கும் 
அணிந்து கொள்வாய் சிவதீட்சை ஆறுகேளு 
அன்புடனே சங் ரங் உம் 

ஆம் 

யென றுலட்சம் 
குனிந்து நிமிர தேகமதில் வாசம்வீசும் 
குணமாகுந் தேகசித்தி சுருக்குத்தானே . 

( 4 ) 
தானே செய் சிவதீட்சை எழுநீயும் 

சந்தோஷமாயோது இங் ரங் அவ்வு மென்று லட்சம் 
மானேந்து மீஸ்பரனுமருகில் நிற்பார் 

வானவர்கள் மகிழ்வாக வாவென்பார்கள் 
நானென்ற தீட்சையெட்டும் உற்றுக்கேளு 

றாக மங் றீங் ராரா வென்று லெட்சம் 
ஆனந்தமுண்டாகும் தேவர் வந்து 
அனபாக உனைச்சேர்ந்து அனைவார்பாரே . 

( 5 ) 
உனைச்சேர்வார் சித்தர்களுஞ் சிவனார் தீட்சை 

ஒன்பது தான வங் கிலியும் சில அம் ஐம் என்றுலட்சம் 
வினையொழிந்து உன்தேகங் கல்போலாகும் 

மெய்யான சட்டையொன்று தள்ளிப்போடும் 
தினந்து திக்குஞ் சிவ தீட்சை பததைத்தானுஞ் 

செப்பார்கள் செப்புகிறேன் வம் வும் அம இம் யென்று 
எனைப்போலே சொல்லார்கள் தேகம்பொன்னாம் 

இனிதான சிவதீட்சை ஓதினேனே . 
ஓதியதோர் சிவதீட்சை பதினொன்றுந்தான் 
உரைக்கிறேன் மங் றீங் றீங் கென் 

கென்று லட்சம் 
பாதிமதி சடைக்கணிந்த சிவனார் பாதம் 

பணிந்து தொண்டனா யிருப்பாய் செய்து பாரு 
நீதிபெறும் பன்னிரண்டாஞ் சத்திதீட்சை 

நிலைத்தவர்க்குத் தற்புருஷம் வம் ஆம் ஈம் என்றுலட்சம் 
சாதித்துச் செபித்திடவே சித்தியாகும் 

சட்டையொன்று தள்ளுமடா செவுனமாமே. 


1 


( 
6 
) 


( 
7 
) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


43 


ஆமப்பாசத்தி பதிமூன்றாந் தீட்சை 

அறிவுடனே ஊம் ஆம யென்றேலட்சம் 
நாமப்பா செபிததிடவே வச்சிரதேகம் 

நமனுமிவன் கிட்டவாது அணுகான் பாரு 
ஊமப்பா பதினாலாஞ சததிதீட 

உண்மையாம றம் அம ஸ்ரீம் அவ்வு மென்று 
தாமப்பா லட்சமுரு செபித்தாற்சித்தி 

சாயுட்சிய பதம்பெறுவார் சார்ந்து கேளே . 


ட சை 


( 
8 
) 


சார்ந்து கேள் பதினைந்தாஞ் சத்திதீட்சை 

தயவாக ஸ்ரீம் றீம் றீம் ஓம் மென்று லட்சம் 
தேர்ந்து பார் தேகமுந்தான் கலபோலாகும் 

சிவசிவா நாகவிந்து கட்டிப்போகும் 
ஆய்ந்தவர்க்குப் பதினாறாக தீட்சைகேளு 

அப்பனே சங் இங் றங் கென்றே லட்சம் 
மாந்தளிர்போல் தேகமுள்ள மனோன மணியாள் 

வருவாளோ மகனென்று பணிந்து கொள்ளே .. ( 9 ) 
வாய்ப்பான பதினேழாஞ் சாத்தி தீட்சை 

வழுத்துவேன் றீங் 
றீங் ஸ்ரீம் ஸ்ரீம் என்றே லெட்சம் 
காய்ப்பான நரை திரையு மிலலையில்லை 

கற்பமதை யுண்டிடவே சுருக்குமெத்த 
ஏய்ப்பார்கள் ஏய்ப்புக்குள் ளகப்படாதே 

ஈஸ்பரியாள் தீட்சைபதி னெட்டுங்கேளு 
தீய்ப்பான சங் சிங் ராரா வென்று 

செபித்திடு நீ லட்சமுரு சட்டைபோமே . ( 10 ) 


சட்டை தள்ளும் பத்தொன்பதாந் தீட்சைதன்னை 

தான் கேளு திரிநேத்திராயா வாவா வென்று 
இட்டமுடன் லட்சமுரு செபித்தாற்சித்தி 

இருபதாந் தீட்சையது ஸ்ரீங்கார தேவாய நம : வென்று 
தொட்டதுவே லட்சத்திற் சித்தியாகும் 

சொல்லுவேன் மூவேழு தீட்சை கேளு 
அட்ட திசை வெல்லுமடா இங் அங் றங் கென்றுந்தான் 

ஐநான்கு தீட்சைரெண்டும் அறையக்கேளே ( 11 ) 


) 


46 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 
அறையக்கேள் அரி அரிஓம் என்று வோத 

அப்பனே லட்சத்திற் சித்தியாகும் 
முறையாக இருபத்திமூன்றாந் தீட்சை 

மொழிந்திடுவாய் ரரராரா றீம் றீம் யென்று 
குறையாமற் செய்து விடு சித்தியாகும் 

குணமாக மூவெட்டுத் தீட்சைகேளு 
மறைவாக லீலீ லி அரஹா றீறீ றி யென்று 

வாழ்த்துவாய் லட்சமுரு கெவுனிப்பாயே . 


( 12 ) 


கெவுன மது ஓடவென்றால் ஐயைந்து தீட்சை 

கேளு ஏஏஏ ஊ a வென்றுலட்சம் 
மவுனமது சித்தியப்பா மிருபத்தாறில் 

மாதாவின் தீட்டையது இஷாய இஷாய ஓம் மென்று லட்சம் 
சிவனாகு மிருபத்தேழ் தீட்சைதனனில் 

செப்புவேன் ஓம் சிவாய கிவா றீங் கென்றுலட்சம் 
புவனமதி லிருபததி யெட்டாக தீட்சை 

பூரிப்பாய் சிவஓம் சிவாயநம வென்னப்புகழுண்டாமே ( 13 ) 
புகழுண்டாம் இருபத்தி ஒன்பதாந் தீட்சை 

போற்றுவாய் சவ்வும் மவ்வும் மென்று லட்சம் 
நெகிளாது அய்யாரு தீட்சையப்பா 

நிலைத்தவர்க்கு மங் சங் கங் கென்று லட்சம் 
அகமகிழ உன் தேகம் ஒருகாளுந்தான் 

ழியாது நரைதிரையு மிலலையில்லை 
உகம்வரைக்கு மிருத்து மடா முப்பததொன்று 
ஓதுவாய் ஸ்ரீங் றீங் கென்று தானே . 

( 14 ) 
என்றுதான் லட்சமுரு செபித்தாற்சித்தி 

இறவாமலிருகதுமடா கோடிகாலம் 
கன்றுகாண் முப்பத்திரெண்டாந் தீட்சை 

நங் சிலி சிங் கிலி யென்றே லட்சம் 
மன்றுள்ள காலம்வரை இருத்துந்தேகம் 

வாழ்த்தி தோததிரங்கள் செய்து கொள்வாய் 
கொன்றாலும் வாள் கொண்டு வெட்டினாலும் 

குறையாமல் வாள் வெட்டுப் பொருத்துந்தானே . ( 15 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


47 


பொருந்துமே வயணமது தீட்சையோதப் 

புகலுவேன் கங் கங் கணபதி சர்வ சூரிய நமாவென்று 
இருந்து லட்சமுரு செபிக்க ஈசனாவாய் 

இயல் மனோன் மணி தீட்சை நூறும்பாரு 
வருந்தியே யிது முப்பத்தி ரண்டு தீட்சை 

மனிதரவர் செய்வாரோ மகானகள் செய்வார் 
அருந்துவாய் பெண்ணமிர்தம் உண்டு தேறு 
அன்பான தீட்சைபதினாறு முற்றே. 

( 16 ) 


ஒன்பதாவது காண்டம் 


முற்றிற்று . 


சி 


இந்த ஒன்பதாவது காண்டத்தில் தீட்சை விதிகளைச் சொல் 
லப்பெற்றது . இனி பத்தாவது காண்டத்திற் சாபநிவர்த்தி சொல் 
லுவது காண்க . 


++++ 


. 


. 


( 1 ) 


பரமபதி துணை . 
அகஸ்தியர் பன்னிருகாண்ட 
வைத்தியம் 

--- 
பத்தாவது சாபநிவர்த்தி காண்டம் - 16 
ஆந்தரிகமான மனோன்மணியே காப்பு 

அன்பாக செந்தூர சுண்ணஞ்செய்து 
சாந்தமாய்க் கற்பமுணண சரீரந்தங்கம் 

தயிலமுதற் பாஷான மருந்துக்கெல்லாம் 
பாந்தமாய்ச் சாபமது தீர்க்கவேணும் 

பக்குவமாய்ச் சாபமது நிவர்த்தி செய்ய 
மாந்தரிக பீஜததை இதிலே சொன்னேன் 
வகையோடே மந்திரத்தை உருததான் போடே 

நவக்கிரக சப நிவர்த்தி 
உருவாகச் சித்திசெய்வாய் அருக்கன் சாபம் 

உத்தமனே - அம் - ஹீம் - யென்று லட்சம் 
திருவாகர் செபித்துவர சாபந்தீரும் 

ஜெயம்பெற்ற சந்திரனார் சாபந்தீர 
அருவாக ஹீம் - உறீம் - யெனறு லட்சம் 

அனபாகச் செபித்து வரச் சாபந் தீரும் 
நிருவாகமான செவவாய சாபாதீர 

ஸ்ரீம் றீங் நசி மசி யென்று லட்சம்போடே 
என்று நீ புதன்சாபம் தீரக்கேளு 

இன்பமுடன் வங் யங் நசி மசி யென்று லட்சம் 
நன்றுஉருச் செபித்திடவே சாபந்தீரும் 

நாட்டமுள்ள குருசாபா தீரக்கேளு 
அன்று நீ ஸ்ரீம் றீம் நசி மசி யென்று லட்சம் 

அன்பாகச் செய்தாக்கால் சாபக தீரும் 
இன்று நீ சுக்கிரன் றன் சாபங் கேளு 

இ றீம் றீம் நசி மசி யென்றே போடே 


( 2 ) 


( 8 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


49 


போடுவாய் சனிபகவான் சாபம் போக 

புகழாக ஸ்ரீம் றாம் நூம் யென்று சொல்லி 
தேடுவாய் லட்சமுருப் போடத்தீரும் 

திறமான இராகுவுட சாபந்தீர்க்க 
நாடுவாய் அரீம் ஸ்ரீம் நசிமசி யென்றுலட்சம் 

நலமாகச் செய்துவரச் சாபகதீரும 
சாடுவாய் கேதுவுட சாபந்தீர்க்க 

சரியாக அங் சிங் நசிமசி யென்றுலட்சம் 
நீடுவாய் குளிகனுட சாபா 

தீர்க்க 
நிட்சயமாய் ஓம்ஐயும் ஐயு மென ததீர்ந்துபோமே . ( 4 ) 
தீர்ந்துவிடும் உடல்சாப மிதுதானப்பா 

சித்தாகள் தம சாபமது அரிஹரிஓம் சித்ததேவா நசிமசி யென்று 
ஓர்ந்துமே லட்சமுருச் செபிக்கத் தீரும் 

ஒன்பான நவசித்தர் சாபந்தீர 
ஆர்ந்து செய் ஆஆ ஈ ஊ எ ஐஐ யென்று 

அருமையுட னொருலட்சஞ செபிக்கத் தீரும் 
தேர்ந்து கரை யேறு தற்கு மந்திரஞ்சொன்னேன் 

சிறப்பாகச் செபித்தாக்காற் சித்தியாமே . 
சித்தியாம் மூலிகையைப் பறிக்குமுன்னே 

சிறப்பாகச் செடிமுன்னே நின்றுகொண்டு 
பத்தியுடன் ஒம்மூலி சர்வமூலி உயிர்மூலி 

பரிவாயுன்னுயிர் உடலில் நிற்க சுவாகாவென்று 
நத்தியே பதினைந்து உருவே போட 

நலமானசாப விமோட்சனந் தானாகும் 
பத்தியுடன் பாஷாண சுண்ணச்செந்தூரம் 
பாங்காகப் புடமிடுமுன் சாபங்கேளே . 

( 6 ) 
கேளப்பா பாஷாண சாபந்தீர 

கிருபையுடன் ஓம் றீம் நசிமசி யென்று 
யாளப்பா ஆயிரததெட்டுருச் செபிக்க 

வலியான பாஷாண சாபந்தீரும் 
கோளப்பா ஒன்றுமில்லை உப்பின சாபங் 

குறிப்பாக ஹரிஓம் றீம் நசிகசி யென்று 
நாளப்பா நூத்தியெட்டு உருப்போடத்தான் 
நாடாது சாபமெல்லாம் விலகிப்போமே . 

( 7 ) 
7 


( 
5 
) 


50 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


போமேதான் உபரசத்தின் சத்தைச் சேர்த்துப் 

புகழான ரசவா தஞ்செய்யும்போது 
ஆமேதான் ஓம் றீம் மசி 5 சி யெனறு 

அன்பாக ஆயிரத்தெட்டுருச் செபித்தால் 
யாமேதான் உபரசத்தின சாபம்போச்சு 

மகிழ்வாக யோகமது புரியவெண்ணில் 
தாமமுடன் வங் யங் நங் மங் சிங் நசிநசி யென்றுலட்சம் 

தான் செபிக்கச் சாபம்போம் சூஸ்திரம்பாரே . 


( 
8 
) 


( 9 ) 


சூஸ்திரமாம் பன்னிரண்டு காண்டமப்பா 

சுருக்கமாய்ப் பதினாறு பதினாறாக 
நேத்திரம் போல் வைத்தியங்கள் பதினாறாகும் 

நிலைத்ததொரு வாதவிததை பதினாறாகும் 
தினமாம் சுண்ணமது பதினாறாகும் 

நேர்மையுள்ள செந்தூரம் பதினாறாகும் 
சாத்திகமாம் பற்பமுறை பதினாறாகும் 

தைலமுறை யற்பு தமாம் பதினாறுமே. 
ஆமேதான் கற்பமுறை பதினாறாகும் 

அடையோக ஞானமது பதினாறாகும் 
தாமேபார் தீட்சைவிதி பதினாறாகும் 

சாபங்கள் தானிவர்த்தி பதினாறாகும் 
நேமமுள்ள ஜாலமது பதினாறாகும் 

நியமமுள்ள மாந்திரீகம் பதினாறாகும் 
வாமமுள்ள சூஸ்திரங்கள் பன்னிரெண்டும் 

மகிழ்வாகக் கிடைத்தாக்கால் சிவன்றான் பாரே . 
பாரப்பா சாபமது தீர்க்கவேணும் 

பரிவான மூலிகையின் சாபந்தீரும் 
காரப்பா சுண்ணசெந்தூர பற்பம் 

கற்பமுறை செய்யவென்றால் சாபந் தீரும் 
நோப்பா வாதவிததை வைத்தியங்கள் 

நேர்மையுடன் செய்யவென்றால் சாபந்தீரும் 
சீரப்பா கற்பங்கள் தைலம் ஜாலம் 

தீட்சைகளுஞ செய்யவென்றால் சாபந்தீரே . 


( 10 ) 


( 11 ) 


அகஸ்தியர்பன்னிரு காண்ட வைத்தியம் . 


51 


( 12 ) 


தீரே நீ ஜாலமுடன் மாந்திரீகம் 

செய்வதற்கு முனிசாபந் தீரவேணும் 
நேரேநீ யோகஞானங்கள் செய்ய 

நேர்மையுடன் சாபமது தீர்க்கவேணும் 
பாரே நீ எம்மருந்து முடித்திட்டாலும் 

பார்வதியாள் வயிரவன் றன் பூஜைவேணும் 
காரே நீ விரதமதை விட்டிடாதே 

கண்மணியே சாபமதை நிவர்த்தி செய்யே . 
செய்யவே விட்டகுறை யிருக்கும்போது 

தீர்க்கமுடன உடல்சாபம் நிவர்த்திசெய்தால் 
ஐயமுள்ள மூலிகைகள் கண்ணிற்காணும் 

அப்போது ரசவாதம் பலிதமாகும் 
பொய்யல்ல உடற்சாபந் தீராமற்றான் 

போய்ததேடித் திரிந்தாலுங் கண்ணிற்காணா 
மெய்யாகக் கண்டிட்டோ மென்று சொல்வார் 

வீணிலவர் பேச்சை நம்பி யலைந்திடாதே . 


( 13 ) 


( 14 ) 


நம்பியிந்த சூஸ்திரத்தை யடக்கிவைத்து 

நன்றான தண்டகமாம் நூற்றைப்பாரு 
நம்பி நீ சிவப்புநிறச் சனிகைபார்த்து 

நன்மையுடன் நீவணங்கிப் பூஜைசெய்து 
நம்பியே கொண்டு வந்து இல்லம் வைத்து 

நல்லதொரு கற்பூரச் சுண்ணந்தன்னை 
நம்பியே சனிகைக்கு உள்ளேயேத்த 

நயமான அமுர்தமங்கே யிறங்கும்பாரே . 
இறங்கினதைப் பீங்கானி லேந்தி வாங்கி 

இனிதான கற்பூரச் சுண்ணம்போடு 
உறங்காமற் பனிநீர்போல் தெளிந்து நிற்கும் 

உத்தமனே குப்பியிலே யடைத்துக் கொண்டு 
திறங்காணுந் தேவிமனோன் மணியின் முன்னே 

சிந்தை மகிழ்வாக வைத்துப் பூஜைபண்ண 
அறங்காக்கு மீஸ்வரியா ளெடுத்து உன்னை 

அணைத்தமுது தந்திடுவாள் வாங்குவாயே , 


( 15 ) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


வாங்கி உண்டிடுவாய் அமுதகற்பம் 

மைந்தனே தேகம் பொன்னாகும்பாரு 
ஏங்கிநீ யலையாதே யநேகசித்தர் 

எடுததவித்தை பலியாத தேதுனாலே 
ஒங்கியதோ ரமுதமது புசிக்காமற்றான் 

உண்மையுடன் தான் புசித்தார் போகநாதர் 
தாங்கியே சொன்னபடி செய்தாற்சித்தி 

சாபந்தான் தீர்த்த பதினாறு முற்றே . 


( 16 ) 


பத்தாவது காண்டம் 


முற்றிற்று . 


இந்த பத்தாவது காண்டத்தில் சாபநிவர்த்தி முறைகளைச் 
சொல்லப் பெற்றது . இனி பதினோராவது காண்டத்தில் ஜாலங் 
களும் வைத்தியங்களும் சொல்லுவது காண்க . 


TKANAE ER 


பரமபதி துணை . 


. 


அகஸ்தியர் பன்னிரு காண்ட 
வைத்தியம் 


( 1 ) 


பதினோராவது ஜாலகாண்டம் - 16 
ஆதிமூலத்துதித்த ஐங்கரனே காப்பு 

ஐந்தெழுத்து மெட்டெழுத்து மனாதிகாப்பு 
ஜோதிசிவ னருகில் வளர் ஆத்தாள் காப்பு 

சொற்பெரிய நாதாக்கள் சுருதிகாப்பு 
நீதிபெறு மண்டபிண்டம் நிறைந்தோன் காப்பு 

நிமலகுரு பரனான குமரன் காப்பு 
பாதிமதி சடைக்கணிந்த சிவனார் காப்பு 

பாடினேன் சாஸ்திரங்கள் கோடாகோடி 
கோடான கோடிசாஸ் திரங்களுக்கும் 

குருமுறையை யிதிலேதான சொல்லிவிட்டேன் 
சோடாக ஆயிரத்தி இருநூறப்பா 

சொல்லினேன் ஜாலகாண்டம் இரண்டு நூல்கள் 
ஆடவர்க ளறியாது மறைத்து வைத்தேன் 

அன்பான ஜாலமப்பா வசியமாகும் 
நீடான வேசரிதான் பேடும் அன்றில் 

நேசித்து இறங்கையிலே அருவிபோலே 
அருவியது விழுகுமடா மோருபோலே 

அதைப்பீங்கான் தனில் வாங்கி வைத்துக்கொண்டு 
குருவான ஈப்புலியும் ஈயும் போட்டு 

கூடவே ஐவிரலிச் சாறும் விட்டு 
திருவாக மத்திக்க மெழுகுமாகும் 

திகைப்பூடு சுழல்வண்டு மின்மினியும் 
அருவுருவா பஞ்சாறு கூடச்சேர்த்து 

ஆடையொட்டி நிலப்பனை விளாவுஞ்சேரே . 


( 2 ) . 


( 3 ) 


54 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட . வைத்தியம் . 


( 4 ) 


சேர்த்தப்பா ஒன்றாக அரைத்தெடுத்து 

சிமிளில்வைத்து வேர்க்காமல் காற்றாடாமல் 
சாத்தியமாய் மோகினியை லட்சமுருவோதி 

சனிகைக்கு தீனியிலே கூடச்சேரு 
பார்த்திபனே தில தமிட்டு மேலே பூசிப் 

பண்பாகத் தியானிக்கச் சனிகைதானும் 
ஆர்த்தியுடன் சொன்னபடி தானும் கேட்கும் 

அப்பனே சொல்லிவிட்டே னினிதாய்க்கேளே . 
கேளுநீ எலுமிச்சை முருங்கைதேக்கு 

கிருபையுடன் அவுரிமருதோன்றி நாவல் 
வாளுநீ செவ்வகத்தி மஞ்சணத்தி 

வளர்வேங்கை வகைப்பட்டை வகையாய்ச்சுட்டு 
ஆளுநீ பனிநீரிற் கரைத்துக்காய்ச்சி 

அப்பனே இதிலிருந்துப்பெடுத்து 
மீளுநீ கரியுப்பு உவரினுப்பு 

வெடியுப்பு அழலுப்பு கல்லுமுப்பே 


( 5 ) 


( 6 ) 


கல்லுப்பு வலையலுப்பு யிந் துப்புத்தான் 

கருத்துடனே அமுரியுப்பு சவுட்டினுப்பு 
வெல்லுமே உப்புவகை ஒன்பதாகும் 

வீரமுடன் பூரமொடு காரசாரம் 
வல்லவனே அரிதாரம் லிங்கஞ்சூதம் 

மஞ்சளென்ற கெவுரிவெள்ளைப் பாஷாணந்தான் 
சொல்லரிய ஒன்பதுந்தா னின்னங்கேளு 

ஜோதியாந் தங்கம் வெள்ளி செம்பினோடே . 
செம்புடனே வெள்வங்கம் கருவங்கம் நாகம் 

திறமான உருக்கிரும்பு காந்தஞ்சேரு 
அன்புடனே இதுவெல்லாஞ் சுத்திசெய்து 

அறிவாக வகைவகையாய்க் களஞ்சிவீதம் 
பண்புடனே களஞ்சியது முப்பத்தாறும் 

பதிவாகச் சேர்த்தெடுத்து வைத்துக்கொண்டு 
இன்பமுடன் கெந்தகமுஞ் சரியாய்க் கூட்டி 

எடுத்து குழி க்கல்ல தனில் வைத்துக்கொள்ளே . 


( 7) 


அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் . 


55 


( 
8 
) 


வைத்திடுவாய் குயப்பாலிற் சாமமொன்று 

வகையுடனே பழச்சாறு சாமமொன்று 
சித்தமதாய்க் கற்றாலம் பாலிற்சாமம் 

சீரான எருக்கம்பால் தன்னிற்சாமம் 
வைத்திடவே வெடியுப்புச் செயநீர்சாமம் 

வளமான பொற்கையான் சாற்றிற்சாமம் 
சுத்தமாம் வேங்கையுப்புச் செயநீர்சாமம் 

சுகமான பன்னீரில் சாமமொனறே . 
ஒன்றான சவ்வீரச் செயநீர்சாமம் 

ஒன்பது நீர் ஒன்பது தான் சாமமாட்டி 
நன்றாக வில்லை தட்டிக் காயவைத்து 

நாலுநாள் தானுலர்த்திச் சட்டிக்குள்ளே 
குன்றாமல் வைத்து நீ ஓதிமூடி 

குணமாக அஞ்சுசுண்ண மண்ணுஞ் சேர்த் 
நன்றான ஆகாசத்தூள் சேர்ததாட்டி 

நலம்பெறவே சீலைமண்னுந் தானே செய்யே . 


( 9 ) 


( 
10 
) 


செய்யவே ஆத்தாளைப் பூஜை பண்ணித் 

திடமாக வயிரவனைத் தியானஞ்செய்வாய் 
கைமுறையா யாவரையின் விறகுனா 

கமலம்போ லெரித்திடுவாய் ஆறுசாமம் 
பொய்யாது செந்தூரம் முருக்கம் பூப்போல் 

பூஜை செய்து தானெடுத்து வைத்துக்கொள்ளு 
மெய்யான செந்தூரம் நோய்க்கெல்லாந்தான் 

விபரமாய்ச் சொல்லுகிறே னறிந்துபாரே . 
பாரப்பா வாதத்தி லெழுந்தநோய்க்கு 

பரிவான அனுப்பானஞ் சொல்லக்கேளு 
பாரப்பா வேப்பெண்ணெய் பணவிடையிற்கொள்ளு 

பத்தியங்கள் நினைவாகக் கார்த்தேயுண்ணப் 
பாரப்பா சூலைபதி னெட்டுந் தீரும் 

பரிசுகெட்ட கால்கைகள் முடக்கந் தீரும் 
பாரப்பா மேல் நடுக்கந் தலைநடுக்கம் 

பண்பான கைநடுக்கம் பறந்து போமே . 


( 
11 
) 


( 12 ) 


56 அகஸ்தியர் பன்னிருகாண்ட வைத்தியம் , 

. 
போமப்பா பித்தத்தி லெழுந்தநோய்க்கு 

புகழிஞ்சிச் சாற்றினிலே பணவிடைமேதாக்கு 
ஆமப்பா பாண்டுவகை யெட்டுந்தீரும் 

அதினுடைய வாயுவெல்லா மற்றுப்போகும் 
போமப்பா குட்டம்பதி னெட்டுத் தீரும் 

புத்துகளும் பித்தமெலாம் பொடித்து போகும் 
நாமப்பா மூலமுளை யாணிதீரும் 

நாசிப்பீனி சந்தனக்கு நாட்டிப்பாரே . 
நாட்டிலே சிலேற்பனத்தி லெழுந்தநோய்க்கு 

நலமான தேனிலுண்ணப் பணவிடைதானப்பா 
பூட்டிவைத்த தொண்டையுள்ள கட்டுந்தீரும் 

பொல்லாத மயக்கமஞ்சு வலிதானஞ்சு 
ஓட்டிவிடப் பைத்தியமும் புலப்பந் தீரும் 

உடலிலுள்ள நோயெல்லா மொழிந்துபோகும் 
தாட்டிமைகள் பேசாதே தண்மையாகும் 

சத்தியமாய்க் கைமுறைகள் தவரிடாதே . 
முறைதவரா திருந்துவிடு அரனாரானை 

முந்திவந்த புத்திரற்குச் சொல்லவேணும் 
கரைகண்ட மருந்திதுதான் எல்லாநோய்க்கும் 

கருவான செந்தூரங் கண்டுகொள்ளு 
மரைவாக வைத்திருந்து உண்டுவா நீ 

வயிரமடா நரைதிரையு மில்லையில்லை 
துரையான சாஸ்திரத்துக் கெல்லாமிந்த 

சூஸ்திரத்தி லடக்கிவைத்தேன் தேறுவாயே . 
தேறுவாய் அறுசுவையுந் தள்ளிப்போடு 

திறமாகச் சாபமதை நீக்கிப்போடு 
கூறுவாய் தீட்சையது வகைக்குலட்சம் 

குணமாக வோதியே தாயைப்பூகி 
மாறுவாய் நாற்பத்தி முக்கோண பூஜை 

வகையோடே ஐம்பதினிற் சொன்னேன் பாரு 
தேறுவாய் வயிரவனைப் பூஜித்துய்ய 

தீராத நோய் தீரும் தீர்க்கந்தானே . 


( 13 ) 


( 


( 14 ) 


( 15 ) 


வைத்திய சாஸ்திர விளம்பரம் . 


இராமதேவர் பக்கத்திற்குச் சென்று யாக்கோப்பெனப் 
பெயர் பெற்றுச் சொல்லிய வாதவைத்திய சாஸ்திரங்கள் 

( 1 ) வைத்திய சிந்தாமணி 700 - ம் அதன் சுருக்கமுஞ் சேர்ந்தது 
(சி தில் வைத்திய முறைகளு ம வா முறைகளும் திராவக முறைகளும் சுண 
ணச்செந்தூர முறைகளுஞ சொல்லக்கூடியது . விலை 

1--0-- ) 
( 2 ) சணணக்காண்டம் 600 இதில் பாஷான மகளும் உப்புகளும் 
சுண்ணங்கள் செய்யக்கூடிய முறைகளைச சொலலப் பெற்றது . 0--14-0 

( 3 சுண்ணம் 300 பாஷாணகளையும் லோகங்களையும் சுணணஞ் 
செய்ய வேண்டிய ரகசியங்களை ச சொலலக்கூடியது . விலை ( -8-0 

( 4 ) சுணணம் 155 ம் அதன் சூஸ்திரம 55 ம் சேர்த்தது இதில் சுண 
ணஞ் செய்வதற்கு ஆதாரமான 
ஆதாரமான கருவிகளும், கைபாகமும 

, சொல்லக் 
கூடியது . விலை 

( --- 7 - C 
( 5 ) செந்தூரம் 300 இதில் பாஷாணங்களையும் லோகங்களை புஞ் 
செந்துரஞ் செய்வதற்கு முறை சொல்லக் கூடியது . விலை 0-8 - 0 

( 6 ) செந்தூர சூஸ் கிரம் 155 ம் அதன் சூஸ்திரம் 50 ம் சேர்ந்தது இதில் 
லோக்கரிலுஞ் சரக்குகளிலுஞ செமபெடுக்கு முறைகளும் அதில் வகாரஞ் 
செய்யக்கூடிய துறையுஞ சொலலியது . விலை 

0-7 
( 7 ) வாதவைத்தியகளங்கு 300 இதில் சுண்ணச் செந்தூர்ஞ் செய்வ 
தற்கு வகாரத்திற்குக் கொண்டு வருவதற்கும் சரக்குகளிலும் , லோகங்களி 
லும களகெடுக கக்கூடிய முறைகளைச சொல்லக்கூடியது . 

( 8 ) பஞ்சமித்திரம் 300 இதில் வைத்தியங்கள் வாதங்கள் செய்பவர் 
கன் பாஷாணங்களையும் லோகங்களையும் உப்புகளாற் பஞ்சமித்திரஞ் 
செய்து சுணணஈ செந்தூரத்திறகு கொண்டுவரக்கூடிய முறைகளை சொல 
லக்கூடியது . வில் 

0-8--0 
( 9 ) வைத்தியவாத சூஸ்திரம் 400 இதில் வாதங்கள் செய்யவேண்டிய 
முறைகளும் வைத்தியமுறைகளுஞ் சொலலக்கூடியது . விலை 0-12- () 

( 10 ) வைத்தியம் 300 இதில் பாஷாணச சரக்குகள் விஷசசரக்குகள் 
சுத்தி செய்ய வேண்டிய முறையும் நாடி நிதானமும் வைத்தியத்திற்கனுப் 
பான கரும் கயவாககஙகளும சொலலககூடியது . விலை - - 

( 11 ) தண்டகம் 110 ம் மேற்சொன்ன பாஷாணங்களுக்கும் லோகங் 
களுக்கும் இடைபாகம் செய்பாகஞ் சொல்லக்கூடியதும் இடைபாகம 
16 ம செய்பாகம் 16 ம வைத்தியங்களுக்கு சூஸ்திரம 50 தும் ஆகசசாஸ்திரம் 
நான்குரு சோக்தது . விலை 

0-7-0 . 
( 12 ) வைத்தியக் கல்லாட மூலமும் உரையும் மேற்சொல்லிய சாஸ்தி 
ரங்களுக்கெல்லாம் அரும்பத வுரையும் வாத வைத்தியமுறையுஞ் சொல் 
வக்கூடியது 

( -12-0 


சு 


. 


பரமபதி துணை . 
வெளிவந்து விட்டது ! வெளிவந்து விட்டது , 
த மிழ்ச்சித்தவை த்திய 
அகராதி 
நாவல் 


ஐபா ! 


நீங்கள வெகுகாலமாய் எதிர் பார்க்திருந்ததும் இதுவரை 
துபோல் எவரும் இயற்றப்படாததும் , சித்தவை கதியர்களுக்கும் 
ஆயுர்வேத பண்டிதாகளுக்கும் மிக்க பயன் தரக்கூடியதும் , பச்சிலை 
மூலிகைகள் , கடைச்சரக்குகள் , பாஷாணச்சாக்குகள் , உபரசச 
சரக்குகள் , உப்பு வகைகள் இவைகளுக்குச் சத்துருமித் துருவிபா 
மும் மூலிகைகளின் தொகையகராதியுடன சுமார் இருபதினாயிரம் 
சொற்கள் நிறையப் பெற்றதும் கண்டு கொள்ள முடியாத பச்சிலை 
ளின் பரிபாஷைப் பெயாகளை எளிதில் உணர்த்தக்கூடியதும் சுமார் 
300 பக்கங்கள் கொண்டதும் , சென்னை கனமதிவானபகதூர் ஆன 
ரயில் மந்திரி ஆரோக்கியசாமி முதலியாரவர்கள் பார்த்து மகிழப் 
பெற்றதும் , செனனை மாகாண சித்தவைத்திய சங்கமெம்பர்களாற 
புகழப்பெற்றதும் , ஷை சங்க அமைச்சர் மறைத்திருவன் , சுவாமி 
விருதை . சிவஞானயோகி அவர்கள் , எழுதியமுகவுரையுடன அவா 
களாற் பார்வையிடப்பெற்றதும் , என்னால் திரட்டப்பெற்றதுமான 
தமிழ்ச்சித்த வைத்திய அகராதி " வெளிவந்து விட்டது 

ஆகையால் ஷை அகராதியை ஒருதரம் வாங்கிப் படித்து அதன் 
உண்மையை அறிந்து பயனடைவீர்களாக . 

ஷை அகராதி சுத்தப்பதிப்பாய் அச்சிடப் பெற்று கலிக்கே : 
பைண்டு செய்து விற்பனைக்குத் தயாராயிருக்கிறது . விலை ரூ 

2-0-0 
இன்னும் அநேக வைத்ரிய புத்தகங்களும் மற்ற இதர பத்தகக் 
ளும் வேண்டியவர்கள் அடியிற்கண்ட விலாசத்திற்கு எழுதி வி.பி. 
யிலும் நேரிலும் பெற்றுக்கொள்ளலாம் . 

இப்படிக்கு 
ராம . குருசாமிக் கோன் , 
புஷாப் , புதுமண்டபம் 


